T. 146 . 


உந்து என்னும் இடைச்சொற் பிரயோகம் 


அல்லது 


புறநானூற்றின் பழைமை . 


சென்னை சர்வகலாசாலைத் தமிழ் ரீடர் 


கெ . என் . சிவராஜ பிள்ளை , பி.ஏ. , 


எழுதியது . 


சென்னை சர்வகலாசாலைப் பிரசுரம் . 


1929 


Price, As . 12] 


( விலை அணா, 12 , 


சென்னை 
மதராஸ் லா ஜர்னல் அச்சுக்கூடம் 

மயிலாப்பூர் 


விஷய அட்டவணை . 


யாள 


பகுப்பு . 

பக்கம் . 
i . முன்னுரை . 
சமுதாய வாழ்க்கையும் 

வாழ்க்கையும் மொழிவளர்ச்சியும் - மொழி 
கள் இலக்கணவமை திகளினால் நிலைத்து நிற்பது- 
இலக்கண வமை திகள் எளிதில் மாறு சலடையாமை 

-இலக்கணவி திகளின் பொதுத்தன்மை - இலக் 
கணவமைதிகளே மொழிகளின் சம்பந்தங்காட்டுங் 
கருவி திரவிடமொழிகளின் சம்பந்தம் . 

1-3 
ii . வினைமுற்றே வாக்கியத்தின் உயிர் நிலை . 
வாக்கியத்திற்கு வினைமுற்றின் இன்றியமையாமை 
பெயர்ச்சொல் மாத்திரமடங்கிய வாசகம் சிலவே 
- திரவிடமொழிகளின் வினைமுற்றுருவம் - மலை 

வினைமுற்று திணைபாலிடங்களைச் சுட்டா 
இப்பிரயோகம் காலத்தால் முந்தியது- மொழி 
வளர்ச்சியும் அபிவர்த்தனவாதக் கொள்கையும் 
விகுதி வேற்றுமையுருபு முதலிய குறியீடுகள் பிற் 
காலத்துதித்தவை - இவ்வுருபுகள் முழுச்சொற்களின் 
சிதைவே - இவை வழக்கில் வந்தகாலம்- இலக்கண 
வரம்பமைத்த காலம்- இயற்கை மொழியும் திணை 

பாலிடஞ் சுட்டா வினைமுற்றுப் பிரயோகமும் . 3-5 
iii . இயற்கை மொழியும் மலையாளமும் . 
திணைபாலிடஞ் சுட்டா வினைமுற்று மலையாளத்தில் மட் 
டிலும் இயல்வது- இது இயற்கை மொழியினோர் 
விசேடம் - தமிழ் மொழியின் இயற்கை நிலை- செந் 
தமிழும் உலகியல் மொழியும் - செந்தமிழ் உலகியல் 
மொழிக்குப் பிந்தியது. இதன் மறுதலைக் கொள்கை 
யின் காரணங்கள்- மொழிகளின் சீர்திருத்தக் கிர 
மம் :-( i ) எழுத்து நிலை ( ii ) இலக்கிய நிலை 


įv 


விஷய அட்டவணை 


பகுப்பு . 

பக்கம் . 
( iii ) இலக்கண நிலை - தெலுங்கு கன்னட மொழி 
களின் உற்பத்தி - மலையாளம் பூர்வகாலத் தமிழின் 
சிலவமைதிகளை யுடைத்தாயிருப்பது - பாண்டிய நாடு 
தமிழின் தலைநாடு - சோணாடு செந்தமிழ் நாடெனக் 
கொள்வார் மதம் -- மலைநாடு ஓர் கொடுந்தமிழ் நாடு - 
மலையாள மொழியின் பிற்கால உற்பத்தி- மலைநாட் 
டுப் பண்டைத்தமிழ் • கருந்தமிழ் என்னும் ஓர் 
கிராமிய மொழி . 

5-8 
iv . உந்தீற்று வினைச்சொல்லும் பண்டைத்தமிழும் . 
மலையாள வினைமுற்றுக்களுக்கு உதாரணம்- உந்து , 
உந்து என்பதன் திரிபே - உந்து தமிழில் மாண்டு 
போயினமை - ம்லைநாட்டில் உந்து உந்நு ஆகக் 
காரணம்- பண்டைத்தமிழ்ப் புலவரும் உந்தீற்று 
வினையும். 

8-9 


... 


V. புறநானூறு . 
சங்க நூல்களில் உந்தீற்று வினைப்பிரயோகம் அருகியே 
வந்துள்ளது -- புறநானூற்றின் பழைமை- இதில் 7 
புலவர்களால் உந்தீற்று வினை யெடுத்தாளப்பட்டிருப் 
பது- அப்புலவர்களின் பெயரும் உந்தீற்று வினை 
வந்துள்ள பாடல்களும் . 

9-11 
vi . உரைகாரர் கொள் கை .. 
புறநானூற்றின் 24 - வது பாட்டு - இதில் வரும் உந் 

தீற்று வினைகளை பெயரெச்சமெனக் கொண்டது ... 11--12 
vii . பாடபேத ஆராய்ச்சி . 
ஆங்காவுறையுள் என்பது ஆங்கவ்வுறையுள் என்று 
நிற்கவேண்டும் - ஆங்கு ஆங்க என்னும் இடைச் 
சொல்லின் பிரயோகம் -- திருமுருகாற்றுப்படை 
யு தாரணம்-- கூன் அல்லது தனிச்சொல்லின் பிர 
யோகம்- அது பொருள் தருவதும் தாராததும் புலவ 
ரின் கருத்துப்போக்கைப் பொறுத்திருப்பது-- சிலப் 
பதிகாரம் , புறநானூறு , இவற்றினின்றும் மேற்கோள் 
--சிறுபாணாற்றுப்படை மேற்கோள் - புறநானூற்று 


விஷய அட்டவணை 


V 


பகுப்பு. 

பக்கம் . 
அடிக்கு உரைகாரர் தரும் பொருள் பொருந்தாமை - 
அதனினும் சிறந்தபொருள் இதுவெனல் . 

12-16 


மாகா . 


viii . உரைகாரர் கொள்கை பொருந்தாமை . 
புறநானூறு 395 - ம் பாடலில் வரும் உந்தீற்றுச்சொல்லை 
பெயரெச்சமெனக் கொள்ளற்கிடமில்லை- பெயரெச் 
சத்தையும் அது தழுவும் பெயரையும் இடைச்சொற் 
பெய்து பிரிப்பது - தொல்காப்பியர் விதி- புறம் . 
386 - ம் பாடலில் வந்துள்ள உந்தீற்றுச் சொற்களின் 
ஆராய்ச்சி - இப்பாடலினின்றும் பெறப்படும் உண் 
மைகள்- இதில்வரும் உந்தீற்று வினைகள் பெயரெச்ச 

16--20 
ix . உந்தீற்று! வினை முற்றின் பிரயோக காலம் . 
பண்டைத்தமிழில் உந்தீற்று வினைகள் வினைமுற்றாக 
வந்திருப்பது உந்தீற்று வினைமுற்றைப்பற்றித் 
தொல்காப்பியனார் ஒன் றுங்கூறாமைக்குக் காரணம் 
அப்பிரயோகம் தமிழகத்தில் அவர்காலத் திறந்து 
போயிற்றென்பது- தொல்காப்பியத்தின் காலம்- 
இடைச்சங்க காலம் சரித்திரவரையறையுட்பட்ட 
தன்று-- இலக்கண காலம் இலக்கியகாலத்திற்குப் பின் 
வந்தே அமையும் என்னும் மொழி நூற் சித்தாந்தம் -- 
இடைச்சங்க இலக்கியம் கடல் கோளால் இறந் 
தொழிந்ததென்னுங் கொள்கை-- தமிழின் பெருமை 
தொல்காப்பியத்தின் பழைமையைப் பொறுத்ததன்று 
--- தொல்காப்பியமும் தற்காலத் தமிழும் --- தமிழின் 
ஆதியிலக்கியங்களாய தொகை நூல்களே தமிழுக்குப் 
பெருமை யூட்டும்- சரித்திர ஆராய்ச்சி முறை 
மெய்யை அடிப்படையாய்க் கொள்ளல் வேண்டும் 
கோவூர்கிழார் செய்யுள் தொல்காப்பியத்திற்கு முந்தி 
யது . 

... 20--25 
X. உந்தீற்றுச் சொற்களும் தொல்காப்பியமும். 
உந்தீற்று வினைமுற்றைப்பற்றித் தொல்காப்பியர் ஒன்றும் 
கூறாமை -- அவ்வினைமுற்றுப் பிரயோகம் தொல்காப் 
பியர் காலத்தில் இறந்தொழிந்தது. கோவூர்கிழார் 


vi 


விஷய அட்டவணை 


பகுப்பு . 

பக்கம் . 
காலத்தில் அது வழக்கிலிருந்தமை- தொல்காப்பியத் 
தினோர் சூத்திரவாராய்ச்சி --- தமிழிலக்கணத்தில் 
இடைச்சொல் - இடைச்சொற்றொகுதியில் பல்வேறு 
சொற்களைப் பெய்தமைத்திருப்பது – முழுச்சொல் , 
அரைச்சொல் , போலிச்சொல் இவற்றின் இயல் 
உம் என்னுமிடைச் சொல்லின் பொருள் - உம் 
உந்தாகுமிடனு மாருண்டே என்னும் சூத்திரம் 

தொல்காப்பியத்துள்ளே தொடர்பின்றி நிற்றல் . 25--28 
xi . உந்தீற்றுச் சொற்களும் நன் 

னூலும் . 
உந்து வைப் பற்றிய பவணந்தி சூத்திரம்-- உந்து ப் 
பிரயோகம் செய்யுள் வழக்கெனப் பவணந்தி கொண் 
டமை - அன்னார் காலத்து அது உலக வழக்கற்றுப் 
போயினன் 

28-30 
xii . உந்தீற்றுச் சொற்களும் தமிழிலக்கண 

தாலா 


மை . 


ரும் . 


டாக் 


மலையாளத்தில் உம்மீற்று வினைப்பிரயோகம்- தமிழில் 
தன்மையிலும் முன்னிலையிலும் அதன் பிரயோகம் - 
தமிழிலக்கண நூலாரும் உம்மீற்று வினைகளும் 
கு , டு , து , று முதலிய வினைமுற்று விகுதிகளைப்பற்றித் 

தமிழிலக்கண நூலாரின் மாறுபட்ட கொள்கை . 30-32 
xiii . உந்தீற்று வினைமுற்றும் மலையாளமும் . 
மலையாளவினையில் உந்து விகுதி -- உந்து உர்து 
என்பதன் மரூஉ - உந்து விகுதியைப்பற்றிய 
டர் கால்டுவெல் , கேரளபாணினீய ஆசிரியர் , இவ 
ரது கொள்கை - மூக்கொலி புணர்நியதி ஓரினம் 
படை உயிர்நியதி முதலியன - ன கா, ந கர ஒலி 
வேற்றுமை 

திரிந்து உந்நு பிறக்க 
வில்லை ; உந்து திரிந்தே அது பிறந்ததென ல் .. 33--35 
xiv . உந்து விகுதியும் ஏனைய திரவிட மொழிகளும் . 
தெலுங்கு கன்னட வினைமுற்றுக்களும் உந்து விகுதியும் 
-- உந்து , ஆங்கு உத்து உத்சு உது வென 
உருவ மாறி நிற்றல் -- நிகழ்கால வினையெச்சம் தமிழி 


இன்று 


விஷய அட்டவணை 


vii 


... 


பகுப்பு . 

பக்கம் . 
லில்லை -- தெலுங்கு கன்னட நிகழ்கால வினையெச் 
சத்தில் உந்து உருவ மாறி வருதல் - திரவிட மொழி 

களில் உந்து விகுதியின் பல்வேறு மாற்றங்கள் . 35--38 
xv . உந்து விகுதியும் பண்டைத்தமிழிலக்கியமும் . 
உந்து பண்டைத்தமிழில் உது , உந் , ந் என்ற குறிக 

ளாய் மாறி நிற்பது - அவற்றிற்கு உதாரணம் . 39 - 40 
xvi , உந்தினின்றெழுந்த பல உருபுகளும் நிகழ் 

காலமும் . 
உந்து வினைச்சொற்களில் நிகழ்காலம் குறித்தமை 
இடைநிலையைப் பற்றிய பவ்ணந்தி சூத்திரத்தின் 
நோக்கம் - உந் இடை நிலையின் நிகழ்காலப்பொருள் 
- காலக்கிரமத்தில் இதன் காலப்பொருள் மாறி 
னமை - மார் என்னும் விகுதியைப்பற்றிய ஆராய்ச்சி 
-- மின் என்னும் விகுதியைப் பற்றிய ஆராய்ச்சி 
கு , டு, து , று முதலிய விதிகளைப்பற்றிய இலக்கண 
நூலார் கொள்கை . 

40 - 45 
xvii . உந்து விகுதியின் உற்பத்தி . 
உந்து உம்மினின்று எழுந்ததெனக்கூறல்- இதில் 

பொழி நாலார ய்ச்சியாளரின் கொள்கை - துணைவினை 
யின் கூட்டுறவால் விச்சொல்லில் ஆதியில் பாலங் 
காட்டினர் -- இதற்குப் பண்டை இலக்கிய உதாா 

45-47 


... 


ணங்கள் . 


xviii . உந்து விகுதியின் பிறிதோர் உற்பத்தி . 
பண்டைத்தமிழ் வினையும் நிகழ்காலமும் - காலத்தைப் 
பற்றிய ஆராய்ச்சி - உந்து குதி ஒரு முழுச்சொல் 
லென்பது . 

47-48 
xix . சில வினைவிகுதி இடைநிலை களின் பண்டை 

யுருவம் . 
டாக்டர் கிரால் , குண்டர்ட்டு முதலியேரின் அபிப் 
பிராயம்- கின் 2 வின் உற்பத்தி -- டாக்டர் சிற்ற 
லுடைய அபிப்பிராயம்- முழுச்சொற்களின் துணை 
யால் நிகழ்காலம் அமைத் தனரென்பது . 

48--51 


viii 


விஷய அட்டவணை 


... 


பகுப்பு . 

பக்கம் . 
xx . கோவூர்கிழார் காலம் : அவர் செய்யுளின் 

சொல் நடையால் . 
கோவூர்கிழார் தொல்காப்பியருக்கு முந்தினவரென்பது 

- தமிழோடு ஆரியம் பலபடியிற் கலந்துள்ளமை 
உந்து விகுதி வந்துள்ள பாடல்கள் மிகப்பழைமை 
வாய்ந்தன வென்பது . 

51-53 
xxi . கோவூர்கிழார் காலம் : அவர் செய்யுளின் 

பொருட்போக்கால் . 
அவர் செய்யுளில் பழங்கால வழக்க ஒழுக்கங்கள் 
அமைந்திருக்கின் றன வென்பது -- ஒா நூலின் கால 
நிர்ணயத்திற்காம் அள்வைகள்- இச்செய்யுட்கள் புல 
னின்பம் துய்க்கும் வாழ்க்கையைக் காட்டுகின்றன 
வென்பது.-- புறநானூற்றிலிருந்து உதாரணச் செய் 
யுட்கள் - புறநானூறு தற்காலம் தொகுக்கப்பட்டிருக் 
கும் முறை . 

53 --- 57 
xxii . கோவூர்கிழார் காலம் : சமகாலத்தவரின் 

பழைமையால் . 
பரணரின் பழைமை - கரிகால சோழன் , நலங்கிள்ளி 
முதலியோரின் காலம் - கோவூர் கிழாரும் நலங்கிள் 
ளியும் - பாணர் கோவூர்கிழாருக்கு இரண்டு தலை 
முறை யளவே முந்தினவர் . 

57-58 


xxiii. முடிவுரை . 


தொல்காப்பியத்திற்கு முந்தியே உந்தீற்று வினைப்பிர 
யோகம் தமிழகத்தில் மாண்டுபோயினமை- தொல் 
காப்பியம் சங்க விலக்கியங்களுக்கும் பின்னுதித்த 
நூலென்பது --- ஆற்றுப்படைச் செய்யுளில் வரும் ஓர் 
வழுவமைக்கவெழுந்த தொல்காப்பிய சூத்திரம் - 
தொல்காப்பியத்திற்கு முந்திய தனித்தமிழ் இலக் 
கண நூல்கள் --- தொல்காப்பிய சூத்திர மேற்கோள் , 58-61 


உந்து என்னும் இடைச் சொற் பிரயோகம் 


அல்லது 


புறநானூற்றின் பழைமை 


ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சியினையும் அச்சமுதாயத் 

திடை நிலை பெறும் ஒரு மொழியின் 
முன்னுரை . வளர்ச்சியினையும் நாம் ஒப்பிட்டு நோக் 

கின் , இரண்டிலும் ஓருண்மை விளங்கக் 
காண்போம் . அஃது யாதெனின் , மக்களுள் ஒவ்வொருவரது 
தனித்த வாழ்க்கையினும் அவரால் ஆக்கப்படும் சமுதாய 
வாழ்க்கை எவ்வாறு பெரிதும் நீடித்து நிற்பதாமோ , அவ் 
வாறே , தனித்தனியே தோன்றி நிலவிச் சிறிதுகாலத்தில் 
மறைந்துபோகும் சொற்களைக்காட்டினும் அச்சொற்களின் 
சேர்க்கையாலாய மொழிகள் ( Languages ) நெடுங்காலம் 
நின்று நிலவுமென்பதே . இது சான்று தந்து தாபிக்கவேண் 
டாத ஓர் வெளிப்படையாய உண்மையே யாகும் . ஒருமொழி 
நிலைத்து நிற்பதென்றற்கு அம்மொழியின் சொற்கள் ஒவ் 
வொன்றும் வழக்கிலியன்று நிலைத்துநிற்க வேண்டுமென்பது 
அவசியமின்று . அச்சொற்களை ஓர் வாக்கியத்திடைக் 
கோத்தமைக்க வேண்டப்படும் இலக்கணவமைதிக்குத் தக்க 
எல்லா உருவங்களும் நியதிகளும் வழக்கில் நெடுங்காலம் 
கையாளப்பட்டு வரவேண்டுமென்பதே போதியது . சொற் 
கள் வழக்கா றற்று மாண்டு போய்விடலாம் ; சொற்களின் 
உருவங்களும் சிலசமயம் மாற்றமெய்திப் பிறவாறு வந்தமை 
யலாம் ; ஆயினும் இச்சொற்களையும் சொல்லுருவங்களையும் 
வாக்கியத்துட் பிணைக்கும் அடிப்படையாய இலக்கணவமை 


2 


புறநானூற்றின் பழைமை 


திகள் எளிதில் மாறுதலடையா . மொழிகளின் பொருளை 
விளக்கி நிற்கும் அகராதி , நிகண்டு முதலியவற்றின் சிறப்பு 
விதிகள் போலாது இலக்கண விதிகளெல்லாம் பொதுத் 
தன்மை வாய்ந்திருத்தலே இம்மாறு தலடையாமைக்குக் 
காரணமென்று கூறத்தகும் . இப்பொதுவிதிகளும் காலம் 
நீடித்துச் செல்லச் செல்ல மாறுதலடையக் கூடும் ; ஆயினும் 
அஃது ஓர் சாதாரண நிகழ்ச்சி யன்று . ஒரு மொழியின் 
இலக்கண அமைதிகளை ஓர் ஆற்றின் இருபக்கமும் அமைந் 
துள்ள கரைகளோடும் அம்மொழியின் சொற்றொகுதிகளை 
அவ்வாற்றி னுட்பாயும் நீர்ப்பெருக்கோடும் உவமிக்கலாம் . 
புதிய நீர் மேனின்று பாய்ந்து பரவ , பழைய நீர் கீழே 
சென்று கழிவதேபோல் ஒரு மொழியின் சொற்றொகுதியும் 
காலச் செலவில் மாறுதல் அடைந்துபோய்விடும் . ஆயினும் 
ஆற்றின் இருகரை வரம்பினுள் இம்மாற்றங்கள் பல நிகழி 
னும் ஆற்றின் தடம் எளிதில் மாறாதிருப்பது போன்றே , 
சொற்றொகுதிகளை ஒன்றோடொன்றிசைப்பதாய இலக்கண 
நியதியென்னும் அணைகரையின் உறுதியால் பாஷை மாறுத 
லடையாது நீடித்து நிலவுகின்றது . இதுபற்றியே மொழி 
கள் தம்முள் ஏற்படும் சம்பந்தத்தை அறிந்து கொள்வதற்குச் 
சொற்றொகுதியைக் காட்டினும் இலக்கணவமைதியையே தக்க 
கருவியென்று மொழிநூலார் கருதிக் கையாடி வரு 
கின்றனர் . 

தமிழும் ஏனைய திரவிடமொழிகளான தெலுங்கு , கன் 
னடம் , மலையாளம் , துளு , என்பனவும் ஒரு குடும்பத் 
தைச் சேர்ந்த மொழிகளென்று நாட்டுதற்கு அவற்றின் 
சொற்றொகுதிகளைக் காட்டினும் அவற்றாலியன்ற வாக்கியத் 
துள்ளே பொதிந்து கிடப்பனவாய இலக்கண அமைதிகளே 
பெரிதும் உதவி புரிகின்றன . இம்மொழிகள் ஒவ்வொன்றி 
னுள்ளும் பிற்காலத்துதித்து நடைபெறத் தொடங்கிய 
ஆயிரக்கணக்கான சொற்களின் திரளை மாத்திரம் கவனிக் 
கின் இம்மொழிகள் தம்முள் சம்பந்தமுடையனவல்ல 
வென்று சிலர் ஐயுறவுங்கூடும் . மேலோட்டமாக நோக்கு 


புறநானூற்றின் பழைமை 


3 


வாரை மருளச்செய்யும் சொல்லாகிய புகைக்காட்டினுள்ளே 
சென்று கண்ணிழந்தமையால் வந்த ஐயுறவே இது . இவ் 
வழியை விடுத்து அம்மொழிகள் தாங்கிநிற்கும் இலக்கண 
வமைதிப் போக்குகளை ஒத்து நோக்கின் அவற்றுட் காணப் 
புடும் விசேட ஒற்றுமையினால் அம்மொழிகளின் நெருங்கிய 
சம்பந்தம் வெள்ளிடை மலையென எவர்க்கும் புலனாம் . 
மொழிநூலாராய்ச்சியாளர் கையாடும் நெறியும் இதுவே . 
ஆகையால் பல்வேறு மொழிகளின் சம்பந்தம் அல்லது பிறப் 
பொற்றுமையினைக் கண்டுகொள்வதற்கு அவற்றின் சொற் 
றொகுதிகளைப் பார்க்கினும் இலக்கணவமைதிகளே மிகச் 
சிறந்த கருவியென நாம் தெளிவுற்றறியக் கிடக்கின்றது . 
பலவகைத்தாய இலக்கண அமைதிகளையும் ஒருங்கு 

வைத்து அவைதம்முள் இயலும் ஏற்றத் 
வினை முற்றே 

தாழ்வுகளைச் சிறிது தூக்கி நோக்கத் 
வாக்கியத்தின் 
உயிர் நிலை . தொடங்கின் , ஒரு வாக்கியத்தில் வவரும் 

வினைமுற்றுச்சொல்லே அவ்வாக்கியத் 
தின் உயிர்நிலை என்ன நாம் காண்போம் . வேறு எச்சொல் 
வரினும் அல்லது வராது போயினும் , ஒரு வாக்கியம் நிகழ 
வேண்டுமாயின் வினைமுற்றுச்சொல் ஒன்று வந்தே தீர 
வேண்டும் . இது எம்மொழி இலக்கண நூலார்க்கும் ஒப்ப 
முடிந்த ஒரு கொள்கையே யாம் . ஒரு வினாவுக்கு விடை 
யிறுக்கும் பொழுதோ , அன்றிப் பண்டமாற்றில் விலைகூறும் 
பொழுதோ , விளிக்கும் பொழுதோ , அல்லது வியப்பு 
முதலிய வுணர்ச்சிகளை வெளிப்படுத்துரைக்கும் பொழுதோ , 
ஒரு பெயர்ச்சொல்லை மாத்திரங் கொண்டு ஒரு வாக்கியத் 
தின் பொருளைக் குறிக்க இயலும் . ஆயினும் இங்ஙனம் 
வரும் வாக்கியங்கள் மிகச்சிலவே . இவற்றை யொழித்துப் 
பிறவாறு வரும் எண்ணிறந்தவாய வாக்கியங்களையும் வாக் 
கியத்தொடர்களையும் எடுத்து நோக்கின் அவற்றில் ஒன் 
றேனும் வினைமுற்றுறுப்பை விடுத்து நிற்பதனைக் காணோம் . 
இதுபற்றியே வினைமுற்றுக்களை வாக்கியத்தின் ஜீவநாடி 
யெனக்கொண்டனர் மொழி நூலார் . திரவிடமொழிகள் 


. 


4 


புறநானூற்றின் பழைமை 


என்னும் வகுப்பைச் சேர்ந்த தமிழ் , தெலுங்கு , கன்னடம் , 
மலையாளம் என்னும் நான்கு உயர்ந்த மொழிகளில் இவ்வினை 
முற்றின் உருவம் சிற்சில மாற்றம் அடைந்து காணப்படி 
னும் , அவ்வேற்றுமைகளினுள்ளுறச் சரடுபோலோடும் ஓர் 
ஒற்றுமையும் உளதாய் நிற்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் . 
மலையாள வினைமுற்றுக்களையும் தற்காலவழக்கில் நிகழும் 
தமிழ் வினைமுற்றுக்களையும் ஒப்பிட்டு நோக்குமிடத்து முன் 
னைய மொழியிற் காலத்தைத் தவிரத் திணை , பால் , இடங்களை 
வினைமுற்றுச்சொல் சுட்டுவதே இல்லை யென்பதனையும் பின் 
னைய மொழியில் அங்ஙனமன்றித் திணை , பால் , இடங்களை 
அது குறித்தே நிற்குமென்பதனையும் நாம் உணர்வோம் . 
இவ்விருவிதப் பிரயோகங்களிற் காலத்தால் முந்தியது திணை , 
பால் , இடம் , சுட்டர் வினைமுற்றா அல்லது அவற்றைச் 
சுட்டும் வினைமுற்றாவென ஆராயின் முன்னையதே முந்தி 
ய்தென்னும் முடிவுக்கு நாம் வரவேண்டியதாகும் . அபி 
ர்த்தனவாதக்கொள்கைப் ( Evolution ) படியும் மொழி 
வளர்ச்சிக்கநுகூலமான வேறுபாடுகளெல்லாம் நாளடைவி 
றான் வந்து செறிந்தனவென்று கூறல்வேண்டும் . இந்த 
இயற்கைச் சாஸ்திரப் பொதுக்கொள்கைக்கு அநுசரணமா 
கவேதான் பாஷாசாஸ்திர சித்தாந்தமும் வந்து பொருந்து 
கின்றது . மொழிகள் தற்காலம் தாங்கி நிற்கும் விகுதி வேற் 
றுமையுருபு முதலிய குறியீடுகள் யாவும் காலாந்தரத்தில் 
வந்து புகுந்தனவென்பதே மொழிவளர்ச்சிச் சரித்திராசிரி 
யர்கள் கண்டு அறுதியிட்ட முடிபு . தனியே நின்று பொருள் 
பயவாக் குறியீடாகிய இவ்வுருபுகள் யாவும் தனியே நின்று 
பொருள் தந்துதவிய மொழிகளின் சிதைவில் வந்த மிச்சமே 
எனவும் அவர்கள் துணிந்துள்ளார்கள் . இயற்கைச்சாஸ்திர 
நியதியையும் பாஷாசரித்திரவுண்மையினையும் கைக்கொண்டு 
அவற்றின்வழிநோக்கின் , திணைபாலிட விகுதிக் குறியீடனைத் 
தும் வினைமுற்றுச் சொற்களைப் பிற்காலத்திற்றான் வந்தடைந் 
தனவென்பது போதரும் . பன்னெறிப்பட்டு வரம்புணர்தற் 
கின்றிப் பேச்சு நிலையில் மாத்திரமிருந்த மொழியை 


புறநானூற்றின் பழைமை 


5 . 


இலக்கண வரம்பு கொடுத்துச் செந்தமிழாக்கின காலத்திற் 
கும் சிறிது முன்னர் இவை வழக்கிற் புகுந்திருக்கலாம் . 
அக்காலம் (பாதேயாயினும் , திணை பாலிடக்குறியீடுகள் பெற் 
றிருந்த வினைமுற்றிலிருந்து காலாந்தரத்தில் அக்குறியீடுகள் 
விடுக்கப்பட்டு திணைபாலிடங்களுக்குப் பொதுவாய வினை 
முற்றுக்கள் பின்னுதித்தனவென்று கூறுதல் பொருந்தாது . 
பேச்சின் சௌகரியம் உத்தேசித்து இவ்வேறுபாடுகளை மலை 
நாட்டார் விடுத்தொழிந்தனரென்னின் , தெலுங்கர்களும் 
கன்னடர்களும் அச்சௌகரியத்தை ஏன் இதுகாறும் பெற் 
றுக்கொள்ள முயலவில்லை என்ற வினா எழுமே. இதற்குத் 
தக்க விடை யிறுத்தலும் எளிதன்று . இதில் நின்று தானே 
ஒருண்மை விளங்கும் . இம்மொழிகளெல்லாம் இலக்கண 
வரம்பு உதித்த காலத்திற்குச் சிறிது முன்னர் இற்றையினும் 
பரந்துகிடந்த பண்டைத்தமிழுலகத்திற்றோன்றிப் பிரசார 
மாயினவென்பதே அது . இலக்கணம் உண்டுபண்ணத்தக்க 
நிலையில் இம்மொழிகளும் தத்தமக்கிசைந்தவாறு வளர்த 
லுற்று விளங்கின . இவற்றினிலக்கியங்களிலமைந்த மொழி 
யினும் வேறாக வழக்கியல்மொழிகளும் நிலவி யிருக்கவேண்டு 
மென்பது திண்ணம் . தற்காலத்திலும் இலக்கியத்தமிழுக் 
கும் உலக வழக்கில் நடைபெறும் தமிழுக்கும் வேற்றுமை 
கள் மிக்குளவா தலைக் காண்கின்றோம் . இதுபோன்றே இலக் 
கண நூல்கள் இயற்றப்பெற்ற காலத்தில் அந்நூல்கள் விதித்த 
வரம்புக்கு உட்படாது நின்ற இயற்கைமொழி ஒன்று 
இருந்திருக்கவே வேண்டுமென்னப் போதிய நியாயங்களால் 
ஊகிக்கலாம் . அவ்வியற்கைமொழியில் திணைபாலிடம் 
சுட்டா வினைமுற்றுப் பிரயோகம் நடைபெற்றிருக்க வேண்டு 
மென்னவும் துணியலாம் . 
இவ்வாறு திணைபாலிடங்களைச் சுட்டாது காலமொன் 

றனையே சுட்டும் வினைமுற்றுப்பிரயோ 
அவ்வியற்கை 
மொழியும் 

கம் திரவிடமொழித் தொகுதியில் மலை 
யாள மும் . 

யாளமொழியில் மட்டிலும் நிலைத்து நிற்ப 
தனை இன்றும் கண்ணுறுகின்றோம் . செந் 


மலை 


6 


புறநானூற்றின் பழைமை 


தமிழ்ப் பிரயோகம் சிதைந்து அவ்விலக்கணவழக்கு மலை 
யாளத்திற் குடிபுகுந்துகொண்டதெனக் கொள்வதினும் 
மிகப் பூர்விக காலத்து வழங்கிய இயற்கைமொழியின் சில 
விசேடப்போக்குகளைத் தன்னுள்ளடக்கி நிற்கின்றது மலையா 
ளம் எனக்கொள்வது உண்மையோடு பொருத்த முடையதா 
யிருக்கும் . இலக்கணவிதிகளைத் தழுவிய மொழியொன்று 
ஒரு காலத்துத் தூயசெந்தமிழாய் உலகில் நடைபெற்றுல 
வியதென்றும் அது மரூஉவழக்காலும் இழிவழக்காலும் 
காலாந்தரத்தில் மலினமடைந்து போய்விட்டதென்றும் 
கொள்வதா ? அன்றித் தமிழ் மக்களும் ஏனைய மாந்தர் 
களைப்போல் எழுத்துநிலை, இலக்கியநிலை , இலக்கணநிலை 
என்னும் அபிவிருத்தி நெறிகளைத் தம்மொழி அடைவதற்கு 
முன்னரே அதனை இயற்கை நிலையிற் கைக்கொண்டு வழங்கி 
வந்தனரென்று கொள்வதா ? சுருங்கக்கூறின் , செந்தமிழ் 
சிதைந்து உலகியல்மொழி உண்டாயிற்றா, அன்றி உலகியல் 
மொழியைத் தெளித்துச் செந்தமிழ் உண்டுபண்ணப் 
பட்டதா வென்பதே நாம் முதலாவது தீர்மானிக்க வேண் 
டிய விஷயம் . இவ்விரண்டனுள் பிற்கூறியவாறு 
லாயிற்றென்பதே மொழி நூலாரின் முடிபு . யுக்திக்குப் 
பொருத்தமாயதும் இதுவே . இதனை விடுத்துப் பண்டைக் 
காலத்தில் தமிழுலகில் நடைபெற்றுலவியது செந்தமிழென் 
றும் அது காலப்போக்கிற் சிதைவடைந்து போயிற்றென் 
றும் கூறுவது சரித்திரவுண்மைக்கும் யுக்திக்கும் மாறாய 
ஓர் மதமாம் . ஆதியில் மொழிக்குத் தெய்விகவுற்பத்தி கற் 
பித்ததும் பின்னர் இலக்கணம் தோன்றியவிடத்து அதன் 
பாற் பேரபிமானம் பூண்டதுமே மேற்காட்டிய மதத்தைத் 
தாங்கி நிற்கும் அடித்தூணங்களாய்ச் சமைந்தனவென்று 
கூறலாம் . ஒரு மொழியின் சீர்திருத்தம் தான் காலக்கிர 
மத்தில் மூன்றுபடித்தாய் நிகழ்வதாகும் . பேச்சளவில் நிகழ் 
கின்ற மொழி எழுத்துநிலை அடைந்துழி ஓர் சீர் திருத்தம் 
பெறுகின்றது ; எழுத்து நிலையைக் கடந்து இலக்கிய 
நிலை பெற்றுழி அதனினும் வேறாயவோர் சீர்திருத்தம் 


நிகழ 


புறநானூற்றின் பழைமை 


7 


மாவது . 


பண்டை 


அடைகின்றது ; இலக்கியநிலையினின்று இலக்கண நிலை 
செறிய ஆங்கும் ஓர் திருத்தம் ஏற்படுகின்றது . இவ்வா 
றாயப் பல்வேறு திருத்தங்களையும் பெறுவதற்கு முன் மொழி 
நின்ற நிலை இயற்கைநிலையே . அதனை இலக்கண நியதிகளில் 
நின்றும் கோடிய நிலையெனக் கொள்ளுதல் பெருந்தவறு . 
செந்தமிழ்க் காலத்திற்கும் முன்னே நடைபெற்றிருந்த 
இயற்கைத் தமிழின் சிற்சில உருவங்களே மலையாள மொழியில் 
இன்றும் நிலைத்து நிற்கின்றனவென்று கூறலே பொருத்த 

தமிழகத்தின் வடவெல்லைக்கண் வழங்கும் தற்கா 
லத் தெலுங்கும் கன்னடமும் தமிழர் பிறரோடு ஊடாடிக் 
கலப்புற்றமையாற்றிரிந்து பிறந்த மொழிகளென்ன அது 
மானிக்கத்தக்க நியாயமுண்டு . மலைநாட்டிற்கு அவ்வாறு 
பிறமக்களோடு கலப்புறத்தக்க ஊடாட்டம் நாம் குறிப்பிடுங் 
காலத்தில் ஏற்பட வசதியொன்றுமே இல்லை . இது பற்றியே 
பூர்வகாலத்தமிழின் அமைதிகள் சிலவும் தமிழ்மக்களின் 

வழக்க ஒழுக்கங்கள் சிலவும் மலைநாட்டில் 
இன்றும் இறவாது நிலவுகின்றன . இலக்கண நூல் வகுத் 
துச் செந்தமிழ் தெளிக்கப் புக்க காலத்தில் தமிழரிற் 
பெரும்பாலரும் பாண்டிய நாட்டில் மிக்குக் குழுமி வசித் 
தனரா தலினால் அந்நாட்டையே தமிழ்மொழிக்குச் சிறந் 
துரிய தலைநாடாக அக்காலத்துக் கொண்டனர் . 

அதனைச் 
சுற்றிக்கிடந்த மற்றெல்லா நாடுகளையும் கொடுந்தமிழ் நாடா 
கவும் கருதினர் . இதனினும் சிறிது வேறுபட்டுச் சோணாட் 
டைச் செந்தமிழ் நாடெனக் கொண்டாரும் பிற்காலத்திற் 
சிலருண்டு. கொடுந்தமிழ் என்பது ‘இயற்கைத் தமிழ் , 
பழந் தமிழ் அல்லது மக்களிடைச் சாதாரணமாய் வழங்கி 
வந்த தமிழ் எனக் கொள்ளின் மலைநாட்டின் பெரும்பாகத் 
தையும் கொடுந்தமிழ் நாடெனத் தமிழ் இலக்கண நூலார் 
கொண்டது நியாயநெறிக்கு உடன்பாடேயாம் . இங்ஙன 
மாகப் பண்டைக்காலத்தமிழின் சிற்சில உருவங்களைச் 
சேமித்து வைத்துக்கொண்டிருக்கும் மலையாள மொழியில் 
இன்றும் நிலவுவதான உந்து என்ற வினைமுற்று விகுதி 


8 


புறநானூற்றின் பழைமை 


யின் வரலாற்றைச் சிறிது ஆராயின் தமிழ்மொழியின் பூர்விக 
மொழிவழக் கொன்றினை இதன்மூலம் நாம் கண்டுகொள்ளு 
தற்கேதுவாகும் . சங்ககாலத்தில் தமிழின் வேறாய் மலையாள 
மொழி யொன்றில்லா திருக்கவும் பிற்காலத்துதித்து நிலவுவ 
தான அம்மலையாள மொழியிலிருந்து பண்டைத்தமிழ் வழக் 
காறு எங்ஙனம் பெறுதலமையுமென்று சிலர் இங்கு ஐயுற 
லாம் . மலையாளம் ஒரு தனிமொழியாய்ப் பரிணமித்துத் 
தோன்றியது தமிழ்ச்சங்க காலத்திற்குப் பின்னரே யெனி 
னும் அக்காலத்தில் மலைநாட்டு மக்களிடை வழங்கிவந்த தமி 
ழுக்கும் அக்காலத் திலக்கியங்களுள் வந்தமைந்த தமிழுக் 
கும் மிக்க வேற்றுமை இடைப்பட்டிருக்க வேண்டுமென்பது 
ஒருதலை . அக்காலத்தே “ மலைநாட்டு மக்களிடை வழங்கிய 
தமிழைப் பிற்பட்டகாலத்தில் மலையாளமொழியின் பிறப்பக் 
மாயமைந்த ஓர் கிராமியமொழி ( Provincial Dialect ) 
யென மதித்தலே அமைவுடையது . இதனையுணர்ந்தே 
மலையாள இலக்கண நூலாரும் அம்மூல மொழிவேறுபாட் 
டைக் கருந்தமிழ் என்னும் பெயராற் சுட்டலாயினர் . 
மலையாள மொழியில் திணைபாலிடங்களைச் சுட்டாத 

வினைமுற்றுப் பிரயோகம் இன்னும் நடை 
உந்தீற்று வினைச் 
சொல்லும் 

பண் பெற்று வருவதை மேலே சுட்டினோம் . 
டைத் தமிழும் . இதனைப் பின்வரும் உதாரணங்களாற் 


காண்க: 


முன்னிலை 


படர்க்கை 


தன்மை 
ஞான் செய்யுந்நு நீ செய்யுந்து 

நிங்ஙள் 


ஞங்கள் 


அவன் செய்யுந்து 
அவள் 
அவர் 


அவ 
இவற்றுட் பயின்று வரும் உந்து என்னும் வினைச்சொல் 
விகுதி உந்து என்பதன் திரிபென்பதே இங்குக் காட்டப் 
போந்துள்ளது . 

உந்து என்ற விகுதியோ இக்காலத்துத் 


புறநானூற்றின் பழைமை 


9 


கடமை 


. 


, 


2 


தமிழில் வழக்காறற்று மாண்டுபோயின ஓர் குறியீடேயாம். 
உலகவழக்கில் ஒழிந்துபோன துமன்றி இலக்கிய வழக்கிலும் 
அது நின்று நிலவக் காணோம் . மொழிவளர்ச்சிப்போக்கை 
ஆராய்வார்க்கு இஃது ஒருபொழுதும் வியப்பினையூட்டாது . 
நாளடைவிற்றோன்றி நடைபெற்றுப் பின் மறைந்தொழி 
கின்ற எத்துணையோ சொற்பிரயோகங்களில் இதுவும் ஒன் 
றெனக் கணித்தமைவர் . தற்கால வழக்கில் இப்பதம் 
இறந்துவிட்டதேயாயினும் பண்டைக் காலத்திலே தமிழ் 
மொழிக்கண் அஃது எங்ஙனம் கையாடப்பட்டு வந்ததென 
அறிந்துகொள்ளத் தமிழறிஞர்களெல்லோரும் 
பூண்டுள்ளார்கள் . 

மலையாள மொழியில் நிகழ்கால வினை 
முற்றைச்சுட்டும் உந்து என்ற விகுதி தமிழில் உந்து 
என்ற உருவத்திற்றான் இருத்தல்கூடும் . மெல்லின எழுத் 
துக்கள் 

மூக்கின் வளியாற் பிறக்கும் இயல்பினவாத 
லினால் மூக்கினொலியைத் தமிழர்களினும் மிக்குக் கைப்பற் 
றிய மலையாளநாட்டாரிடை 

உந்து 

என்பது உந்து 
என மருவாமலிருந்திருக்குமேல் அது நமக்கோர் ஆச்சரி 
யத்தைத் தருவதாகும் . திரவிட மூலபாஷை யென்றோ அல் 
லது அம்மூலபாஷையோடு நெருங்கிய சம்பந்தமுடைய 
பாஷையென்றோ ஒப்புக்கொள்ளப்படும் தமிழிலும் உயர் 
தரப்புலவர் வழக்கில் இவ் உந்து என்பது காணப் 
பெறின் , தற்காலத்தே தமிழ்சிதைந்தெழுந்த மொழியென் 
னக் கருதப்படும் மலையாளமொழியின்கணுள்ள 
பண்டைத் தமிழ்வழக்கோடு ஒற்றுமைப்பட்டு இவ்விரு 
மொழிகளையும் பிரிக்கும் மலைத்தொடரை ஊடுருவிச் 
சென்று அவற்றை இணைக்கும் ஒரு சுரங்கவழியாய் அமை 
வதனை நாம் கண்ணுற்றவராவோம் . அதனால் இம்மொழி 
வழக்கை நுணுகி ஆராய்வது மிகவும் அவசியம் . 
உந்து என்னும் விகுதியின் பண்டை வழக்காற்றை 

ஆராயப்புகின் தமிழ் மொழியிற் சங்க 
புறநானூறு . நூலெனப்படும் 

ஆதியிலக்கியங்களால் 
பத்துப்பாட்டு , எட்டுத்தொகை முதலிய 


1 


உ 


களாய 


2 


10 


புறநானூற்றின் பழைமை 


காணலாம் . 


தொகை நூல்களிலும் இதன் பிரயோகம் அருகியே யுள்ள 
தென்பது 

எல்லாப்புலவர்களாலும் எடுத்தா 
ளப்படாது போயினும் சிலர் தாமும் இதனை எடுத்தாண் 
டிருப்பதே திரவிடமொழிநூலாராய்ச்சியாளர்க்கு 

ஒரு 
புதுவழியைத் திறந்து காட்டாநிற்கும் . எட்டுத்தொகை 
நூல்களுள் பழைமையில் தலைநின்று விளங்குவது புற 
நானூறு . இதிலடங்கிய 400 பாடல்களும் பல புலவர் 
களாற் பல காலத்துப் பாடப்பட்டனவாம் . இந்நூலகத்தே 
7 புலவர்களால் 10 பாடல்களில் இவ்வுந்தீற்று வினைகள் 
பிரயோகப்படுத்தப்பட்டுள்ளன ஆசிரியர் பெயர் அகப் 
படாத ஒருபாடலிலும் இப்பிரயோகம் பயின்றுவந்திருப் 
பதனையும் காணலாம் . அவ்வேழு புலவர்களின் பெயரும் 
அவர்களாற் பாடப்பட்டோர் பெயரும் பாடல்களின் எண் 
னும் இங்குக் குறிப்பிடுகின்றேன் . 


புலவர் . 


பாடப்பட்டோர் . 


பாடலெண் . 


1. மாங்குடிகிழார் 


24 


தலையாலங்கானத்துச் 
செருவென்ற நெடுஞ் 
செழியன் . 
வாட்டாற் றெழினி 
யாதன் . 
நாஞ்சில் வள்ளுவன் . 


ஷ 


396 


137 


343 


2 . 

ஒரு சிறைப் 

பெரியனார் 
3. பரணர் 

ஷை 
4. கருவூர்க் கதப் 

பிள்ளை 
5. புறத்திணை நன் 

னாகனார் 


352 
380 


கரும்பனூர்கிழான் . 


384 


1. இப்பெயர் கந்தப்பிள்ளை என்றிருக்கலாமென் றூகிக்க 
இடமுண்டு . 


புறநானூற்றின் பழைமை 


11 


புலவர் . 


பாடலெண் . 


பாடப்பட்டோர் . 
6. கோவூர் கிழார் சோழன் குளமுற்றத் 

துத் துஞ்சிய கிள்ளி 


386 


வளவன் . 


. 


ஷை சோழன் நலங்கிள்ளி . 

400 
7. மதுரை நக்கீரர் சோழநாட்டுப் பிட 

395 
வூர் கிழான்மகன் 

பெருஞ் சாத்தன் . 
புலவர் பெயரில்லை 

339 
இவற்றுள் சிதைவின்றிப் பூர்த்தியாகக் கிடைத்துள்ள 
பாடல்கள் மூன்றே. அவையாவன 24 , 137 , 386. எஞ்சிய 
எட்டுப்பாடல்களும் இடையிடையே அடிகள் சிதைந்துள் 
ளனவேயாயினும் பெரும்பாலன உந்தீற்றுச் சொல்லின் 
பிரயோகத்தை நிச்சயிக்க ஒருவழி உதவுவனவேயாம் . 
352 - ம் செய்யுளும் 400 - ம் செய்யுளும் அறவே இவ்வா 
ராய்ச்சிக்குப் பயன்படாது நிற்கின்றன . 
இப்பாடற் றொகையில் இரண்டு பாடல்களுக்கே 

பண்டையுரையாசிரியர் உரைவரைந்துள் 
உரைகாரர் 
கொள்கை . 

ளார் . அவற்றின் எண் 24 , 137. அவற் 

றில் வரும் உந்தீற்றுச் சொற்களை அவர் 
பெயரெச்சமெனக் கொண்டனர் . 
புறம் 24 : -- 

நெல்லரியு மிருந்தொழுவர் 
செஞ்ஞாய் 

ஞாயிற்று வெயின் முனையிற் 
றெண்கடற்றிரை மிசைப்பாயுந்து , 
திண்டிமில் வன்பரதவர் 
வெப்புடைய மட்டுண்டு 
தண்குரவைச் சீர் தூங்குந்து , 
தூவற்கலித்த தேம்பாய்புன்னை 
மெல்லிணர்க்கண்ணி மிலைந்தமைந்த 
ரெல்வளை மகளிர் தலைக்கை தரூஉந்து , 


12 


[ 


புறநானூற்றின் பழைமை 


10. வண்டுபடமலர்ந்த தண்ணறுங்கானன் 
முண்டகக்கோதை யொண்டொடிமகளி 
ரிரும்பனையின் குரும்பை நீரும் 
பூங்கரும்பின் றீஞ்சாறு 

மோங்குமணற் குவவுத்தாரைழைத் 
15. தீநீரோ டுடன் விரா அய் 

முந்நீருண்டு முந்நீர்ப்பாயுந் 
தாங்காவுறையு ணல்லூர் கெழீஇய 

வோம்பா வீகை மாவே ளெவ்வி 
19. புனலம் புதவின் மிழலை யொடு 


. 


> 


இதில் பாயுந்து தூங்குந்து தரூஉந்து என்னும் 
பெயரெச்சங்கள் மூன்றும் 19 - ம் அடியில் வரும் மிழலை 
யென்னும் பெயரைக்கொண்டு முடிந்தனவென்றனர் . 
16 - ம் அடியீற்றில் வரும் பாயும் என்ற சொல்லுக் 

குப் பதிலாக பாயுந்து என்ற பாடபேத 
பாடபேத ஆரா 

மும் குறிக்கப்பட்டிருக்கின்றது . 
ய்ச்சி . 

டாடபேதத்தினைக் கைக்கொள்ளின் 17 - ம் 
அடியின் முதற்சீர்கள் ஆங்காவுறையுள் என்றே நிற்கும் . 
ங்ஙனம் வருதல் கொள்ளத்தக்கதன்று . ஆங்கவ்வுறை 
யுள் என நிற்பின் 

என நிற்பின் அங்ஙனம் உறைதலையுடைய ஊர் 
எனப் பொருள்பட்டு முற்கூறிய செயல் பலவற்றையும் 
சுட்டக்கூடும் . 

" முந்நீருண்டு முந்நீர்ப்பாயுந் 

தாங்கவ் வுறையுணல்லூர் கெழீஇய " 
என்பதன்கண் இரண்டாமடியில் வரும் வகரவொற்றினையே 
காலென மயங்கி ஏடெழுதினாரிற் சிலர் 
தனைத் 

வெனத் திரித்திருக்கலாமென 
கவும் இடமுண்டு . 

பலவாக்கியங்களில் அடுக்கிவரும் வினைமுற்றுக்களைப் 
பின்வாக்கியத்தோடிசைப்பதற்குச் சில புலவர்கள் ஆங்கு 
அல்லது ஆங்க என்னும் இடைச்சொற் பிரயோகித் 


. 


தாங்கவ 


என்ப 


( 


. 


தாங்கா 


ஊகிக் 


3 


புறநானூற்றின் பழைமை 


13 


திருப்பதனைப் பரக்கக் காணலாம் . சந்தர்ப்பத்திற்குத் 
தக்கவாறு இவற்றை விட்டு வேறு இடைச்சொற்களையோ 
பிறசொற்களையோ சிலர் உபயோகித்துமிருக்கின்றனர் . 
நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படையில் வருவனவற்றை 


நோக்குக . 


* 


( 1 ) முருகவேளுடைய ஆறுமுகங்களின் செயலையும் 
வெவ்வேறு முற்றுவினைகளாற் குறித்துவிட்டு அவற்றை 
ஒருங்கு திரட்டக் கீழ்வரும் அடிகளைத் தருகின்றனர் . 

ஒருமுகங் 
குறவர் மடமகள் கொடிபோ னுசுப்பின் 
மடவரல் வள்ளியொடு நகையமர்ந் தன்றே 
யாங்கம் 

மூவிரு முகனு முறைநவின் றொழுகலினி . 
( 2 ) இதுவேபோன்று அப்பெருமானுடைய கைகளின் 
ழில்களைத் தனித்தனி தந்து அவற்றையும் ஒருங்கு 
சேர்த்துக் கூறும் முறை இங்குக் கவனிக்கத்தக்கது . 


* 


ஒருகை 


வானர மகளிர்க்கு வதுவை சூட்ட 


வாங்கப் 


பன்னிரு கையும் பாற்பட வியற்றி 
இவற்றில் நின்றும் வினைமுற்றுக்கொண்ட வாக்கியங்களைத் 
தொகுத்துப் பின்வாக்கியத்தோடிணைப்பதற்கு ஆங்கு 
என்னுஞ்சொல் உபயோகப்படுத்தப்பட்டதென நன்கறிய 
லாகும் . ஆயினும் , காட்டிய இரண்டு பிரயோகங்களிலும் 
அம்மொழி 

கூன் 

அல்லது தனிச்சொல்லாய் வந்திருத் 
தலின் ஆங்கென்னுஞ்சொல் அடியினுறுப்பசையா யமைந்த 
முன்குறித்த புறநானூற்றின் அடிக்கு இம்மேற்கோள் 
பொருந்துவதாமோவெனச் சிலர் ஐயுறலாம் . இலக்கிய 
வழக்கைச் சிறிது ஆராயுமிடத்துக் கூனாய்வரும் தனித் 
சொல் * பொருள் தந்து 

நிற்பதனையும் 

அடியுறுப்பாய் 


தனை உரையசை யென்றுங் கூறுவர் . 


14 


புறநானூற்றின் பழைமை 


1 


. 


. 


அமைந்துவருவன பொருள்பயவாமல் கேவலம் அசையாய் 
நிற்பதனையும் காணலாம் . ஒருசெய்யுளின் அளவு முற்றிய 
அடியின் உள்ளுறுப்பாய் ஒருசொல் வந்தமைவதும் அஃ 
தன்றிப் புறத்துத் தனியே நிற்பதும் அச்செய்யுளியற்றிய 
புலவரின் கருத்தின் போக்கையும் அதனோடொழுகும் செய் 
யுள் நடையினையும் பொறுத்திருப்பு : னவேயாம் . இவ்விரு 
நிலையும் பொருள் கொள்ளுமிடத்து வேற்றுமைதரா . ஆங்கு 
என்ற சொல் இவ்விருநிலையிலும் பொருள் பயந்தும் பொரு 
ளின்றியும் நிற்பதைக் காணலாம் . 
சிலப் : மங்கலவாழ்த்துப்பாடல் . 

ஓங்கிப் பரந்தொழுகலான் 
ஆங்கு 

பொதியிலாயினு மிமய மாயினும் 
இவ்விடத்தே ஆங்கு கூனாய் நின்றும் 
என்னும் பொருளைத் தந்தது . 
புறம் . 2 : 
தீமுரணிய நீருமென்றாங் 

கைம்பெரும் பூதம் 
இதில் ஆங்கு அடியினுறுப்ப! சையாய் அமைந்து நின் 
றும் பொருள்தரக் காண்கிலோம் .. 

இதனால் ஆங்கு 
என்னுஞ்சொல் தனிச்சொல்லாய் நிற்பினும் அடியினுள்ளு 
றுப்பாய் அமையினும் பொருள் தந்தும் தராதும் வரலா 
மென்றறியலாகும் . கீழே காட்டிய புறம் . 395 - ம் பாடலை 
நோக்க முன் குறிப்பிட்ட பாடபேதம் ஒருவாறு உறுதி 
பெறுகின்றது . 

அகலள்ளற் புள்ளிரீ இயுந்து 
வாங்கப் , பல நல்ல புலனணியுஞ் 


ஆதலால் 


சீர்சான்ற 


வினைமுற்றுக்களைச் சேர்க்கும் ஆங்கு என்ற அசைச் 
சொல்லின் பிரயோகம் புறம் . 6 - லும் 239 - லும் வந்திருக்கின் 

ஆங்கு என்னும் அசைப்புச் சொல்லின்றியும் 


றது . 


புறநானூற்றின் பழைமை 


15 


வினைமுற்று வாக்கியங்களைப் பண்டைப்புலவர் வேறு வழி 
யினும் தொடுத்துள்ளாரென்பது புறம் . 343 - ம் பாடலால் 


விளங்கும் . 


33 


11 


. 


12 


கழித்தோணியாற் கரைசேர்க்குந்து 

மலைத்தாரமுங் கடற்றாரமும் 
இங்கு முற்கூறிய பொருள்களை ‘ மலைத்தாரம் கடற்றாரம் 
என்னுமிரண்டு பொது மொழிகளாற் சுட்டி வாக்கியங்களை 
இசைத்திருக்கின்றனர் . அதான்று அதனால் முத 
லிய வேறு சொற்களினாலும் சந்தர்ப்பம் நோக்கி இணைத் 
திருக்கின்றனர் . இவ்வாறு பின்வாக்கியங்களோடு சேர்க் 
கப்படாமலே முன் வாக்கியங்கள் வருமென்பதனையும் 

தீங்குரவைக் கொளைத்தாங்குந்து 

உள்ளிலோர்க்கு வலியாகுவன் 
என்ற புறம் . 396 - ம் பாடலடிகள் நன்றாக விளக்கும் . 
புறம் . 10 , 18 , 27 முதலிய பாடல்களும் இதனைத் தக்கவாறு 
தெளிவுறுத்தும் . சிறுபாணாற்றுப்படையில் வந்துள்ள 

கவைத்தாளலவன் கலவையொடு பெறுகுவி 
ரெரிமறிந்தன்ன நாவினிலங் கெயிற்றுக் 

சாறயர் மூதூர் 
சேய்த்துமன்று சிறிது நணியதுவே 
என்ற அடிகளும் இதனைக்காட்டும் . 
நல்லிசைப்புலவர் செய்யுட்களில் வினைமுடிவு செய் 

மாட்டுறுப்பானும் எச்சவுறுப்பானும் ஆமெனத் 
தொல்காப்பியனார் செய்யுளியலிற் கூறியிருப்பதைக் கவனிக் 
கின் எடுத்துக்காட்டிய இப் பிரயோகங்களைக் தவறெனத் 
தள்ளவியலாது . இது நிற்க . 


... 


வது 


1. சிறுபாணாற்றுப்படை 50 , 67 , 83 . 
2. மலைபடுகடாம் 557 . 

புறம் , 28 . 


16 


புறநானூற்றின் பழைமை 


. 


தாங்காவுறையு ணல்லூர் கெழீஇய என்றெ 
டுத்த பாடத்திற்குப் பண்டையுரையாசிரியர் 

பரிக்க 
வொண்ணாத பலமக்களும் வாழ்தலை யுடைய நல்ல ஊர் 
கள் பொருந்திய என்று பொருள் கொள்ளவேண்டி 
யதாயிற்று . 

பரிக்கவொண்ணாத பலமக்களும் வாழ்தல் 
என்ற தொடர் விளங்கியபொருள் தரக் காண்கிலோம் . 
இதனை நிலைநிறுத்துவான் வேண்டி யாதாமொரு பொருளை 
வலிந்து கொள்ள வேண்டுமே யன்றி எளிதில் ஒரு தெள் 
ளிய பொருள் அத்தொடரிலெழக் காணோம் . 

இதனை விடுத்து , ஆங்கவ்வுறையுணல்லூர் கெழீ இய 
என்ற பாடத்தைக் கொள்ளின் ‘ முற்கூறிய வண்ணம் உறை 
தல் அல்லது வாழ்தலையுடைய நல்லவூர்கள் பொருந்திய 
என்ற பொருள் தெள்ளிதின் அமைவதாகும் . 
எடுத்துக்கொண்ட செய்யுளில் ஓர் அடியின்கண் வந் 

தேறிய பாடபேதத்தைக் குறித்த அபிப் 
உரைகாரர் கொள் 

பிராயம் எவ்வாறு நிற்பினும் , அச்செய் 
கை பொருந்தாமை 

யுளிற் பயின்ற உந்தீற்றுச் சொற்கள் 
பெயரெச்சமாமெனப் பண்டையுரையாசிரியர் கொண்ட 
அவ்விலக்கணமுடிபை ஏனைய செய்யுட்களிலும் பொருத்தி 
ஆராயவேண்டியது மிகவும் அவசியம் . இவ்வாராய்ச்சிக்கு , 
புறம் . 339 , 352 , 380 , 384 , 400 என்ற எண்ணுள்ள 
செய்யுட்கள் சிதைந்து காணப்படுவனவா தலின் முற்றும் 
அறுதியிட்டுரைக்கப் பயன்படுவனவல்ல . 343 - லும் 
396 -லும் வரும் பெயரெச்சங்களை முடிவுசெய்யப் பல அடி 
கள் கடந்து சென்றே பெயரைக் கொள்ளவேண்டியதிருக்கின் 
றது . அஃது ஒருவிதம் செல்லுமேயாயினும் , 395 - ம் பாட 
லில் வரும் உந்தீற்றுச் சொற்களைப் பெயரெச்சமாகக் 
கொள்ளற்கு இடமேயில்லை . 

மென்புலத்து வயலுழவர் 
வன்புலத்துப் பகடுவிட்டுக் 
குறுமுயலின் குழைச்சூட்டொடு 
நெடுவாளைப் பல்லுவியற் 


11 


புறநானூற்றின் பழைமை 


17 


பழஞ்சோற்றுப் புகவருந்திப் 
புதற்றளவின் பூச்சூடி 


அரியலாருந்து 


* 


நீர்க்கோழிக் கூப்பெயர்க்குந்து 


யகலள்ளற் புள்ளிரீ இயுந்து 
யாங்கப் பலநல்ல புலனணியுஞ் 
சீர்சான்ற விழுச்சிறப்பிற் 
சிறுகண்யானைப் பெறலருந்தித்தன் * 
செல்லா நல்லிசை யுறந்தைக்குணாது 


11 


இதில் வந்துள்ள உந்தீற்றுப் பிரயோகங்களைப் பெயரெச் 
சங்களெனக்கொண்டு அவற்றை முடித்தற்குப் புலன் 
என்ற பெயரையோ உறந்தை என்ற பெயரையோ எடுத் 
துக்கொள்ளினும் , இடையில் ஆங்கு என்ற அசைச் 
சொல் வந்து அம்முடிபு பொருந்துவதன்றெனக் காட்டும் . 
பெயரெச்சத்தினையும் அது தழுவும் பெயரினையும் இவ் 
வாறாக இடைச்சொற் பெய்து பிரித்தல் இயற்கையிற் செல் 
லும் வாசக அமைப்பொடு சிறிதும் பொருந்துமாறில்லை . 

" தத்த மெச்சமொடு சிவணுங் குறிப்பி 

னெச்சொல் லாயினு மிடைநிலை வரையார் 
என்றனர் தொல்காப்பியர் . இங்கு இடைநிலையாய் வந்துள்ள 
அசை சிவணுங்குறிப்பின 

ஒருகா 
தாரணமான இவ்வகை வாக்கியவமைதியும் வரலா மெனக் 
கொள்ளினும் , நமது கோட்பாட்டை அசைவுறாவண்ணம் 
நிலைநிறுத்துதற்கு 386 - ம் புறப்பாட்டு ஒன்றே போதும் . 


தாமோ ? 


ல் அசா 


பெறலருந்தித்தன் என்ற பாடம் சிறந்த பொருள் தர 
வில்லை . புறம் . 80 - ம் பாடல் 6 - ம் அடியில் வந்ததுபோல் ‘ போரருந் 
தித்தன் என்றேனும் அல்லது பொரலருந்தித்தன் என்றேனும் 
ஈண்டும் பாடமிருக்கவேண்டுமென்று தோன்றுகிறது. 

3 


18 


புறநானூற்றின் பழைமை 


ஐயுறவினாற் குழைக்கப்படும் , மனத்திற்கு இஃதோர் கலங் 
கரை விளக்காக விளங்கிப் பழையதோர் மொழிவழக்காற்றை 
விசதமாய்க் காட்டிநிற்கின்றது . இப்பாடல் சோழன் குள 
முற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவனைப் பாராட்டிக் கோவூர் 
கிழார் பாடியது . 

“ நெடுநீர நிறைகயத்துப் 
படுமாரித் துளிபோல 
நெய்துள்ளிய வறைமுகக்கவுஞ் 
சூடுகிழித்து வா டூன் மிசையவு 
மூன்கொண்ட வெண்மண்டை 
யான்பயத்தான் முற்றழிப்பவும் 
வெய்துண்ட வியர்ப்பல்லது 
செய்தொழிலான் வியர்ப்பறியாமை 
யீத்தோ னெந்தை யிசைதனதாக 
வயலே , நெல்லின் வேலி நீடியகரும்பின் 
பாத்திப் பன்மலர்ப் பூத்ததும்பின 
புறவே , புல்லருந்து பல்லாயத்தான் 
வில்லிருந்த வெங்குறும்பின்று 
கடலே , காறந்த கலனெண்ணுவோர் 
கானற்புன்னைச் சினைநிலைக்குந்து 
ழியே, சிறு வெள்ளுப்பின் கொள்ளைசாற்றிப் 
பெருங்க னன்னாட் டுமெணொலிக்குந்து 
அன்ன நன்னாட்டுப் பொருநம் யாமே 


க 


. 


, 


இப்பாடலை ஆராயின் கீழேதரப்படும் உண்மைகள் 
வெளியாம் : 

(i ) நிலைக்குந்து ஒலிக்குந்து என்னும் வினைச் 
சொற்கள் மேலையடிகளில் நிற்கும் ததும்பின 
பின்று என்பவற்றைப்போல வினைமுற்றுச் சொற்களே 
யாய் அமைந்தன வென்பது . 

(ii ) மேற்கூறிய நான்கு வினைமுற்றுக்களையும் ‘ அன்ன 
என்னும் இடைச்சொல் பின்வரும் வாக்கியத்தோடிசைத் 


குறும் 


புறநானூற்றின் பழைமை 


19 


. 


துப் புறம் . 395 , 24 - ஆம் , பாடல்களோடு இப்பாடலையும் 
வாசக அமைப்பில் ஒற்றுமைப்படுத்துகின்றதென்பது . 

( iii ) உந்தீற்றுச் சொற்களைப் பெயரெச்சங்களெனக் 
கொள்ளின் அவை கொண்டு முடியவேண்டும் கடல் , கழி 
என்பன . அவற்றிற்கு முன்னின்று எச்சமல்ல வென்னுங் 
கருத்தை நிலைநாட்டுகின்றதென்பது . 

உந்தீற்றுச் சொற்களைப் பெயரெச்சமாய்க் கோடற்கு 
இச்செய்யுள் இடந்தரவில்லை . வாக்கியங்களின் அமைப்பி 
னாலும் பொருள் செல்லும் நேர்மையாலும் அவற்றை வினை 
முற்றாகக் கோடலே தக்கது . சிலவேளை செம்மையாக நேர் 
பட்டுச்செல்லும் வாக்கியங்களை அலைத்துத் திரித்து வேண் 
டும் பொருள் பெறவைத்தற்கென ஏற்பட்டுள்ள சில விசே 
டப் பொருள்கோள் முறைகளைக் கையாடின் 

கையாடின் இவற்றைப் 
பெயரெச்சமெனவும் சாதிக்கலாம் ! ‘ ஒலிக்குந்து கழி ‘ நிலைக் 
குந்து கடல் பூத்ததும்பின வயல் 

எனக்கொள்ளினும் 
குறும்பின்று புறவு என்பது பெயரெச்சத்தொடராய் வர 
ஒருவழியும் காணோம் . 

இதனினும் வேறாக ஈற்றடிக்கண் வந்த நன்னாடு 
என்னும் 

பெயரைக்கொண்டு ‘ நிலைக்குந்து முதலிய 
பெயரெச்சங்கள் முடிந்தனவெனக் கூறின் , அஃதும் பொ 
ந்துமாறில்லை . அப் பொருள்கோள்முறையிலும் குறும் 
பின்று நன்னாடு என்பது பெயரெச்சத்தொடராய் வாராது . 
இனியும் , நன்னாடு என்னும் பெயர்ச்சொற்குமேல் 
அன்ன என்னும் இடைச்சொல்லொன்று 

பெய்து 
நிறுத்தி , மேலேதாப்பட்ட வாசகங்களிற் கூறிமுடிந்தன 
வற்றைப் பின்னரும் புலவர் சுட்டியுள்ளா ரென்பது வெளிப் 

ஈத்தோனெந்தை யிசை தனதாக அன்ன நன் 
னாட்டுப் பொருநம் யாமே என்னுமிரண்டடிகளினிடையில் 
வந்துள்ள வாசகங்கள் நான்கினும் வயலே 

கழியே என்று வரும் மொழிகளினீற்றில் 
எண்ணேகாரம் தந்து அவற்றைத் தத்தமக்காம் வினைமுற் 
றுக்களை அவாய் நிற்குமாறு நிரல்படக் கோத்தமைத்திருக் 


2 


2 


. 


படை . 


. 


1 


புறவே 


. 


கடலே 


20 


புறநானூற்றின் பழைமை 


குந் தன்மையே அம்மொழிகள் வினைமுற்றுக்கொண்ட் 
வாசகங்களால் , தொடாப்பெற்றிருக்கின்றன வெனக்காட் 
டும் . உந்தீற்று வினைச்சொற்களைப் பெயரெச்சமெனக் 
கொள்வாரது மத மநுசரித்து இவ்வாசகங்களினமைப்பை 
நோக்கின் , வயலே புறவே எனத்தொடங்கிய இரண்டு 
வாசகங்களை முற்றுவினை கொள்ளும் வண்ணம் தொடுத்துப் 
பின்னர்க் கடலே கழியே எனத்தொடங்கும் வாச 
கங்கள் வந்துழிப் புலவர் எச்சவினையைக் கையாடின ரென்று 
கூறல் வேண்டும் . அது எத்துணை பொருந்தும் ? 

வாக்கியங்களின் இயற்கை யமைப்பையும் இயற்கைப் 
பொருள்கோண்முறையையுந் தள்ளிவிட்டு இயற்கையின் 
மாறுபட்ட முடிபுகளைக் கொள்ளுவதனாலே செய்யுட் கருத் 
துக்களைப் பிழைபட வுணர்கின்றோம் . அதனால் அவ்வழிக் 
கண் இறங்காது நேரிய பொருள்தர உந்தீற்றுச் சொற்களை 
வினைமுற்றாகவே இங்குக் கோடல்வேண்டும் . புறம் . 24 , 
137 - ம் பாடல்களைத் தொல்காப்பியனார் விதியென ஒன்றைக் 
கருதி அதன் ஆட்சிக்குட்படுத்தி வலிந்து பொருள்கொண்ட 
பண்டையுரையாசிரியர் அவ்விதியைச் சிறிதும் தழுவாது 
நிற்கும் இப்பாடலை எங்ஙனம் திரிப்பரோ அறியோம் . 
கோவூர்கிழாரின் செய்யுளில் நின்றும் 

பண்டைத் 
தமிழ் வழக்காற்றில் உந்தீற்று வினைச் 
உந்தீற்று வினை 

சொற்கள் வினைமுற்றாகவே பயின்று வந் 
முற்றின் 
யோக காலம் . 

திருந்தனவென்று நாம் அறிந்துகொண் 

டோம் . தமிழுக்குப் பண்டை இலக்கண 
வாசிரியராய தொல்காப்பியனாரோ உந்தீற்றுப் பெயரெச் 
சத்திற்கெனக் கருதத்தக்க சூத்திரம் ஒன்றியற்றினாரேயன்றி 
உந்தீற்று வினைமுற்றுக்களைப்பற்றித் தமது நூலில் யாண்டும் 
யாதுங் கூறினாரல்லர் . அவர் அங்ஙனம் கூறாது விடுத்தமைக் 
குக் காரணம் யாதாயிருக்கலாமென ஆராயுமிடத்துக் கீழ்க் 

1. உந்தீற்றுவினைச்சொற்களை வினைமுற்றென எங்ஙனம் 
தொல்காப்பியனார் கொள்ளவில்லையோ அங்ஙனமே அவற்றைப் 
பெயரெச்சமெனவும் அவர் கூறினாரல்லரெனச் சிலர் கூறலாம் . 


புறநானூற்றின் பழைமை 


21 


காட்டிய முடிவுகளில் ஒன்றனை நாம் ஒப்புக்கொள்ள வேண் 
டியதாகும் . அவையாவன : 

( i ) தொல்காப்பியர் காலத்தில் உந்தீற்று வினைமுற்று 
இல்லாதிருந்து பிற்காலத்துதித்திருக்கலாம் . 

( ii) அவரது காலத்திலேயே இப்பிரயோகமிருந்து 
அதனை இழிவழக்காகக் கருதி அன்னார் ஒழித்திருக்கலாம் . 

( iii ) பண்டைக்காலத்து நின்று நிலவி தொல்காப்பியர் 
காலத்து அவ்வுந்தீற்று வினைமுற்று வழக்காறற்றுப்போயி 
ருக்கலாம் . 

தொல்காப்பியத்துள் உந்தீற்று வினைமுற்றுக்கள் 
சுட்டப்படாமைக்கு மேற்காட்டிய மூன்று காரணங்களில் 
யாதேனும் ஒன்றைக் கற்பிக்கலாம் . இவற்றுள் உண்மைக் 

எதுவெனக்கண்டு துணிவதே இனி நம்மேற் 
போந்த கடமையாகும் . முற்காட்டப்பட்ட இரண்டு கார 
ணங்களும் இங்குப் பொருந்துவனவல்ல வென்பது வெளிப் 
படை . பரணர்முதலிய புலவர்கள் பிற்காலத்தாரென வலிந்து 
கொள்ளினும் (சங்கப்புலவர்களில் இவர் முற்பட்டா 
ரென்பது தேற்றம் ) அவர்கள் ஆண்டுள்ள இவ்வழக்குப் 
பிற்கால இலக்கியங்களில் எங்கேனும் புகுந்து நிற்கக் 
காண்கின்றோமா ? பிற்கால இலக்கண நூல்களிலும் அது 
குறிக்கப்படவில்லையே . சங்க இலக்கியங்களிலுங்கூட இவ் 
வழக்கு அருகிக்கிடக்குமெனின் 

பிற்கால 
வழக்கெனக் கோடலெங்ஙனம் ? கோவூர்கிழார் , நக்கீரர் , 
பரணர் முதலிய நல்லிசைப்புலவர்கள் செய்யுட்களிலும் 


காரணம் 


அதனைப் 


தொல்காப்பியனார் தமது இலக்கணத்தில் உந்தீற்று வினைச்சொல் 
லின் பிரயோகத்தைக்குறித்து வெளிப்படையாக யாதொன்றும் 
கூறாதுபோயினமையே அவர்காலத்தில் தமிழகத்தில் அப்பிரயோகம் 
இறந்தொழிந்ததனை நன்கு வலியுறுத்தும் . தொல்காப்பிய உரையா 
சிரியர்களாய சேனாவரையரும் , நச்சினார்க்கினியரும் , புறநானூற்றுப் 
பண்டையுரையாசிரியரும் உந்தீற்று வினைச்சொற்களைப் பெயரெச்ச 
மெனக் கொண்டிருக்க , தொல்காப்பியர் அவற்றை வினைமுற்றாகக் 
கணித்துள்ளாரென்று துணிந்து சொல்ல இடமில்லை. 


22 


புறநானூற்றின் பழைமை 


. 


இப்பிரயோகம் ஏறிக்கிடப்பதைக் காணின் அதனை இழி 
வழக்கென யார்தாம் புறக்கணிப்பர் ? மலைநாட்டோடு 
பிற்கால அரசியற் குழப்பத்திற் சேர்ந்துபோன நாஞ்சி 

ட்டு வள்ளுவனைப் பாராட்டிக் கவிபுனைந்த ஒருசிறைப் 
பெரியனாரை மலைநாட்டு வழக்காற் பீடிக்கப்பட்டவரென 
ஒருகால் ஒதுக்கினும் , செந்தமிழ்த் தலைநாடாய மதுரை 
யில் வாழ்ந்த நக்கீரரை அங்ஙனம் ஒதுக்க வழியுளதோ ? 
செய்யுட் குற்றம் ஆராய்வதில் சையாற்றிசை போய 
இவ்வுந்தீற்றுக்களைக் 

கையாடியுள்ளாரெனின் 
இதனை இழிவழக்கெனத் தள்ளல் . ஏற்கத்தக்கதோ ? இவ்வா 
றாய பல இடர்ப்பாடுகள் நிகழ்தல்பற்றி முன்னைய இரண்டு 
காரணங்களும் இங்கே பொருந்தாவென்றே கொள்ள வேண் 
டும் . அதுபற்றித் தொல்காப்பியம் இயற்றப்பட்ட காலத் 
திற்கு முன்றானே இவ்வுந்தீற்று வினைமுற்றுப் பிரயோகம் 
தமிழகத்தில் இறந்துபோய்விட்டதென்ற மூன்றாவது முடி 
வுக்கே நாம் வரவேண்டியதாகின்றது . தொல்காப்பியம் 
இடைச்சங்க நூலெனக் கூறும் பெரும்பாலாருக்கும் இம் 
முடிவு அதிசயத்தையும் வருத்தத்தையும் ஊட்டாதிராது . 
ஆயின் , அன்னார்க்கு இந்தச் சந்தர்ப்பத்திற் கூறவேண்டிய 
தொன்றுளது . 

பெரும்பாலனவாய ஏனைய தேசங்களில் 
பழங்கதையும் உண்மைச்சரித்திரமும் அறிவாளர்களால் 
வேறு வேறு பிரித்துணரப்பட்டுத் தனித்தனியே வைக்கப் 
பெறுகின்றன . இந்தியாவிலோ , முக்கியமாகத் தமிழக 
மென்னும் தென்னிந்தியாவிலோ , அவ்வித நிகழ்ச்சி இன் 
னும் வாராதிருப்பது பெரும் பரிதாபமே . இங்கே பெரும் 
பாலாரிடையும் - பழங்கதையும் சரித்திரமும் விரவிக் 
குழைத்த புராண உண்மைகளிலேயே நம்பிக்கை நிலைத்து 
நிற்கக் காண்கின்றோம் . இயற்கைச்சாஸ்திர 
யும் இயற்கையுண்மை மதிப்பும் இயற்கை உண்மைகளை 
ஆராய்ந்து கோடற்குரிய முறையும் ஏற்படா தவரை நாம் 
புராணம் விரிப்பதில் தலைநின்று விளங்குவோமே தவிர , 
தார்க்கிக முறைகளை யநுசரித்து ஆராய்ச்சி புரிந்து இயற்கை 


ஆராய்ச்சி 


புறநானூற்றின் பழைமை 


23 


யுண்மைகளைக் கண்டுகொண்டவராகேம் . அறிந்தவற்றைக் 
கொண்டு அறியாதனவற்றை அறிந்து கொள்வதே சாஸ்திர 
ஒழுங்கிற்கும் யுக்திக்கும் பொருத்தமாய முறை . அதற்கு 
மாறாக நம்மவரில் அநேகர் அறியா தனவற்றைக்கொண்டு 
அறிந்தனவற்றையும் அளந்து நீக்கிவிடுவதே நெறி 
யெனக் கைக்கொண்டொழுகுகின்றனர் . 

இவரது மனப் 
பான்மையும் முறையும் யாருக்குத்தான் வியப்பையும் 
விசனத்தையும் தாரா ? கடைச்சங்க காலமே திட்டமாக நிர் 
ணயிக்கப்படாமல் வாதப்பிரதிவாதங்களுக்கிடந்தந்து நிற்கு 
மெனின் தலைச்சங்க இடைச்சங்க காலங்களைச் சரித்திர வரை 
யறை 

செய்யப்பட்ட காலமெனக்கொண்டு மற்றையுண்மை 
களைப் புறக்கணிக்கத் துணிவது சரியாமா ? அகத்தியம் முத 
லிய தலைச்சங்க நூல்களை ஒழித்துத் தமிழில் இப்பொழு 
துள்ள இலக்கியத் தொகுதிகளுக்கெல்லாம் ஆதியிலக்கண 
மாக விளங்கும் தொல்காப்பியம் தான் இயற்றப்பட்ட 
காலம் யாதோ ? கர்ணபரம்பரைக் கதையன்றி அதனை ஆதி 
நூலெனக் கொள்ளுதற்கு வேறொரு ஆதாரமுங் கண்டிலம் . 
மொழி நூலின் சித்தாந்தப்படியும் ஓர் இலக்கண நூல் 
அதன் இலக்கியம் தோன்று முன்னரே தோன்றி முத 
னூலாவது இயற்கைவிரோதமாகும் . தொல்காப்பியத்தின் 
பழைமை நிலைநாட்டுவான் கங்கணம் கட்டிநிற்பார் தாமும் 
மேற்கூறிய மொழி நூற் சித்தாந்தத்தைக் கைக்கொண் 
டொழுகுவார் போலத் தொல்காப்பியத்திற்கு ஆதாரமாய் 
நின்ற இலக்கியங்களெல்லாம் கடல்வாய்ப்பட்டுப்போயின 
வென்று கூறத் தலைப்பட்டனர் . இக்கூற்றும் 
யாமோ ? தலைச்சங்க இடைச்சங்கநூல்களனைத்தும் இருந்த 
இடம் தெரியாவண்ணம் மறைந்துபோயின வென்றால் தொல் 
காப்பியமும் அகத்தியத்திற் சில சூத்திரங்களும் மாத்திரம் 
பிற்காலத்தார் கைக்கு எங்ஙனம் எட்டின ? இவற்றைத் 
தரக்கூடிய வழி ஏனைய இலக்கியங்களுக்கில்லாமற் போயது 
ஓர் அரிய விசேடமே ! இடைச்சங்கத்தின் கடைக்காலத்து 
நிகழ்ந்த கடல்கோளால் அக்காலத்து இலக்கியம் யாவும் 


உண்மை 


24 


புறநானூற்றின் பழைமை 


அறவே ஒழிந்து போகுமேல் , தொல்காப்பியம் ஒன்று தானா 
அக் கடல்கோளின் வாய்ப்படாது தப்பி ஓடிவந்துவிட்டது ? 
என்ன புதுமை ! யுத்திக்குச் சிறிதும் பொருத்தமில்லா இக் 
கொள்கையை வேதவுண்மை யெனக்கொண்டு அறிவினுட் 
பட்ட சரித்திரவுண்மைகளைப் புல்லியவெனத் தள்ளுதல் எம் 
முறைபற்றியோ ? ஒருகால் தமிழின் பெருமை தொல்காப் 
பியத்தின் பழைமைமேற் கட்டப்பட்டிருக்கின்றதென இவர் 
எண்ணியிருப்பர் போலும் . அங்ஙனமாயின் அம்மயக்க 
வுணர்ச்சியை அடியோடு மாற்ற இவர் கடமைப்பட்டுள் 
ளார் . காலம் செல்லுந்தோறும் புதுப்புது மாற்றங்கள் வந்து 
செறியும் மொழியின் இயல்புகளனைத்தையும் ஒருகாலத் 
துதித்த ஓர் இலக்கண நூல் தாங்கிநிற்றல் என்பது முடியக் 
கூடியதொன்றா? தமிழ்மொழியின் இலக்கணங்களெல்லாம் 
தொல்காப்பியத்துள் வரையறை செய்யப்பட்டனவென்று 
கூறல் மொழிவளர்ச்சிக் கிரமம் அறியார் கூறும் வெற் 
றுரையேயன்றிப் பிறிதென் ? மேலும் , தொல்காப்பியத் 
தின் விதிகளிற் பல தற்காலத் தமிழுக்குப் பொருத்தமில 
வாயின ; தொல்காப்பியர் நினைத்தறியாப் புதுமுறைகளும் 
புதுவிதிகளும் வந்து புகுந்தன. இவ்விதமிருக்கத் தமிழின் 
பெருமை யெல்லாம் தொல்காப்பியத்தில் நின்றெழுந்த 
தென்றுகோடல் சரித்திரவுண்மைகளைக் கண்டுகொள்ளா 
வாறு கண்ணை இறுக மூடிக்கொள்ளும் குருட்டுச் சித்தாந்த 
மேயாகும் . அதனால் , தொல்காப்பியப் பழைமைக்கு வேண் 
டிப் பெரிதும் மன்றாடவேண்டியவோர் அவசியமே இன்று . 
இந்நூலின் பழைமையின்றியே தமிழின் ஆதியிலக்கியங்க 
ளாய சங்கநூற் றொகுதியின் பழைமையை தக்கவாறு நிறுவ 
இயலுமென்பதே எமது துணிபு . இஃதன்றியும் , நம்ம 
வரின் பெருமை ‘ சிறுமை களை உத்தேசித்து சரித்திர 
ஆராய்ச்சி நிகழ்த்துவதெனின் உண்மைகளை உள்ளவாறு 
கண்டுகொள்ளத்தான் இயலுமா ? நமது அபிமானக்காட்டி 
னுட்புகுவதென்றால் அது உண்மை சென்றடையும் மேலாய 
நெறியைக் கைவிட்டுப் பொய்யாம் படுகுழிக்கண் வீழ்ந்து 


புறநானூற்றின் பழைமை 


25 


வுண 


சர்ந்து 


. இருட்டு வீட்டிற் குருட்டானை பட்ட கதையாய் 
முடிந்துவிடுமே ! ஆதலால் மெய்யை அடிப்படையாய்க் 
கொண்ட பெருமையே பெருமை ; மற்றைய யாவும் போலி 
யென 

ஆராய்ச்சியை நிகழ்த்த அத்துறையில் 
இறங்கிய அனைவரும் கடமை பூண்டுள்ளார் . 

மேற்காட்டிய உந்தீற்று வினைமுற்றின் பிரயோகம் தூண் 
டும் வழியே சென்றால் , தொல்காப்பியம் இயற்றப்பட்ட 
காலத்திற்கு முன்றானே கோவூர்கிழாரின் செய்யுள் இயற்றப் 
பட்டிருக்கவேண்டுமென்பதே ஏற்புடை முடிவாயமையும் . 
தொல்காப்பிய முனிவரது காலத்திற்குப் பிற்பட்டார் 
அன்னாரெனின் , முனிவரது சீரிய நூலின் விதிய நுசரித்தே 
செய்யுட் புனைவரன்றி அவ்விதியை நிராகரித்துத் தள்ளார் . 
அதனாற் கோவூர்கிழார் தொல்காப்பிய முனிவருக்கு முந்தி 
யவராயிருத்தல் வேண்டுமென்றே துணியவேண்டும் . அஃ 
தோடு அமையாமல் , அவர்கள் இருவர் காலமும் சில நூற் 
றாண்டுகளாவது இடையீடுபட்டிருக்க வேண்டுமென்றும் 
தக்க காரணத்தோடு ஊகிக்கலாம் . 
தொல்காப்பியர் உந்தீற்றுச் சொற்களைச் செய்யுளிடை 

மட்டிலும் நிலவுஞ் சொற்களெனக் கருதி 

யிருந்தனரென்று! அவரது உம்முந் 
சொற்களும் , 
தொல் காப்பிய தாகு மிடனுமா ருண்டே " என்னும் சூத் 
மும் . 

திரங்கொண்டு நிறுவ இயலாதாயினும் 

தொல்காப்பிய உரையாசிரியரனைவரும் 
செய்யுளினின்று மாத்திரம் உதாரணம் தருவதனால் முனி 
வரும் அக்கொள்கையினராயிருத்தல் கூடுமென்று ஊகிக்க 
லாம் . தமது காலத்து உலகவழக்கில் இச்சொல்லின் வினை 
முற்றுப்பிரயோகம் இயன்றுவந் திருப்பின் 
குறித்து அவர் தம் நூலிற் கூறாதிருப்பரா ? கூறாது விட் 
டமையே முன்னர்க் காட்டிய முடிவை ஒருதலையாக உறுதிப் 
படுத்துகின்றது . தமிழில் உந்தீற்று வினைமுற்று வழங்கி 
காலம் யாதாயிருப்பினும் , தொல்காப்பியர் தமது நூலை இயற் 
றிய காலத்தில் தமிழகத்தில் அவ்வழக்கு அறவே ஒழிந்து 


அதனைக் 


4 


26 


புறநானூற்றின் பழைமை 


போயிற்றென்றே முடிக்கவேண்டும் . கோவூர்கிழார்காவுத் 
தை யொட்டி இவ்விஷயம் ஆராய்ச்சி செய்யப்படின் அன் 
னார் காலத்தே இவ்வுந்தீற்று வினைமுற்றுக்கள் தமிழ்நாட் 
டிடை வழக்கில் நிலவியிருக்கவேண்டுமென்று ஒருவாறு 
துணியலாம் . 

உலகவழக்கிலிருப்பனவற்றையே கவிஞர் 
பெரும்பாலும் எடுத்தாளுவர் ; வழக்கிலில்லா ஓர் அரிய 
பிரயோகத்தை கவிஞர் ஒருவர் தம் செய்யுளிடைப் புகுத்தி 
விட்டனரெனக் கோடல் அத்துணைப் பொருத்தமாகத் 
தோன்றவில்லை. 

கவிஞர்கள் தம் செய்யுளில் இயற்சொற்களைத் தவிர்த்துத் 
திரிசொற்களைக் கையாளினும் மொழிவழக்கின் அடிப்படை 
யெனக் கருதத்தகும் வாக்கியத்தின் வினை முடிவுபோன்ற வடி 
வங்களை (Fundamental grammatical forms ) அடியோடு 
மாற்ற அன்னாருக்கு ஒருவகையானும் இயலாது . 

இக்கார 
ணம் தானே கோவூர்கிழாரது செய்யுளில் வரும் இவ்வினை 
முற்றுப் பிரயோகம் அவர் காலத்துத் தமிழுலக வழக்கை 
நமக்குச் செவ்வனே தெளித்துக் காட்டுதற்கு ஓர் உயர் 
மேடை விளக்கமாய் அமைகின்றது . கோவூர்கிழார் காலத்தே 
உந்தீற்று வினைமுற்றுக்கள் பண்டைத் தமிழ்மக்களாற் 
கையாளப்பட்டு வந்தன வென்பதனைப் பண்டை மொழி 
வழக்கின் போக்கைத் தழுவிய மலைநாட்டார் வழக்கும் இதர 
திராவிட மொழிகளின் வினைமுற்றுப் பிரயோகங்களி லமைந் 
துள்ள சில உறுப்புக்களுமே காட்டும் . இவற்றைப் பின்னர் 
விளக்குவோம் . இங்கே தொல்காப்பியரின் சூத்திரத்தினைச் 
சிறிதாராய்வோம் . 

தமிழ் இலக்கண நூல்களிற் கூறப்படும் இடைச்சொல் 
யாதென நோக்குங்கால் 
நோக்குங்கால் பெயர் , வினை , 

பெயர் , வினை , உரியென்பன 
வொழிய மற்றெச்சொல்லையும் ஏற்கும் ஓர் இலக்கணத் 
துராற்குவியலென்றே அதனைச்சொல்லலாம் . 
பத்திக் காலத்தில் முதற்றோன் றினவாய பொருட் குறிப்பை 
யும் , இயக்கப்பண்புக் குறிப்பையும் , நிலைப்பண்புக் குறிப் 
பையும் பற்றிய பெயர்ச்சொல் , வினைச்சொல் , உரிச்சொல் 


மொழியும் 


புறநானூற்றின பழைமை 


27 


- 


. 


என்னும் மூன்றனையும் நீக்கிப் பிற சொற்களையெல்லாம் 
இடைச்சொல் என்னும் ஒரு பொதுப்பாகுபாட்டினுட் பெய் 
தடக்கினர் . இடைச்சொல் என்ற இவ்வகைத் தொகுதி 
யில் போல புரைய முதலிய முழுச்சொற்களும் , ஏ 

உம் முதலிய அரைச்சொற்களும் " அம் அன் 
போன்று சாரியையாய் ஒரு பொருளும் குறியாது நிற்கும் 
போலிச்சொற்களும் , விரவலுற்றுக் கிடக்கின்றன . இதனை 
விரித்து அமயம் நேர்ந்துழி விளக்குவோம் . இங்கு நாம் 
எடுத்துக்கொண்ட உம் மும் உந்து ம் முற்கூறிய மூன்று 
வகை இடைச்சொற்களில் இரண்டாவது வகை அரைச் 
சொற்களின்பாற் படுவன்வேயாம் . இவையும் முழுச்சொற் 
கள் போலப் பொருளுணர்த்தினவேனும் அவற்றைப்போலத் 
தனியே நின்று பொருளைத்தரா . உம் என்னும் இடைச் 
சொற்பொருளை எட்டெனப் பாகுபாடுசெய் துரைத்த 
தொல்காப்பியர் 

ஒரு வினைச்சொல்லின் ஈற்றில் நிற்கும் உம் 
விகுதியாய இடைச்சொல்லின் பொருளைச் சுட்டப் போந் 
தாரல்ல ரென்பது தெளிவே , வினைச்சொல்லீற்றில் பன்மை , 
திர்காலம் என்பவற்றைக் குறித்துவரும் உம் விகுதியை 
நீக்கினும் ‘ வேண்டும் என்னும் வியங்கோள் உம்மையினும் 
காண்டலும் கலுழ்ந்தான் என்னும் உடனிகழ்ச்சி அல்லது 
ஏகதேச சமகாலப் பொருள் ( Immediacy ) தரும் வினை 
யெச்ச உம்மையினும் வரும் பொருட்பெருமை நோக்கியே 
னும் மற்றை எண்வகைப் பொருள்களோடு இவையும் சேர்க் 


1. தனியே நின்று ஒரு பொருளைத் தருவது முழுச்சொல் 
எனப்படும் . 


2. தனியே நின்று ஒரு பொருளைத் தராதேனும் வேறொரு 
மொழியொடு சேர்ந்து அம்மொழியின் பொருளை மாற்றத்தக்கது 
4 அரைச்சொல் எனப்படும் . 

தனியேநின்றவிடத்தும் பிறிதொரு மொழியொடு சேர்ந்த 
விடத்தும் ஒரு பொருளையும் பயவாமல் நிற்பது போலிச்சொல் 
எனப்படும் . 


3 . 


28 


புறநானூற்றின் பழைமை 


கப்பட்டிருக்கலாமே என்னின் அங்ஙனம் சேராமைக்கு ஒரு 
காரணமே தொல்காப்பியரைத் தூண்டியிருக்கலா மென்று 
ஊகிக்க இடமுளது . இங்குக்கூறிய இரண்டு உம்மைகளும் 
சொல்லில் நின்றும் பிரிக்கவியலாப் பெற்றியவாதலின் பெயர்ப் 
பின் வருவதாய்ப் பிரிக்கத்தகும் உம் மோடு விரவலுறாது 
வேறுவைக்கப்பட்டன வென்பதே அக்காரணம் . அங்ங்னமா 
யின் பெயர்ப் பின்வரும் உம் மை படுத்து வினைப்பின் வரும் 
உம் என்பதன் திரிபாகிய உந்து என்பதை எடுத்துக் 
கூறுதல் வழுவாய்முடியும் . வினைப்பின் வரும் உம் என்ற 
இடைச்சொல்லின் பொருளையும் எண்வகைப் பொருளோடு 
பெய்து கூறியிருப்பரேல் ‘ உம் உந்தாகு மிடனுமாருண்டே 
என்னும் சூத்திரம் இங்கு அடுத்து வருதற்குத் தக்க நியாய 
முண்டென எண்ணலாம் . அவ்விதம் கொள்ளற்கு இங்கு 
இடமில்லை . வினைச்சொல்லின் விகுதியாய் வரும் உம் 
தருகின்ற பன்மைப்பொருள் , காலப்பொருள் , வியங்கோட் 
பொருள் என்பவற்றுள்ளே , பன்மைப் பொருளை முற்கூறிய 
எண்வகைப் பொருளில் எண் அல்லது அளவைப் பொருட் 
கண் ஒருவாறு கொண்டடக்கினும் , எஞ்சிய காலப் பொருளை 
யும் வியங்கோட் பொருளையும் எதன் கீழடக்க முடியும் ? 
அதனால் உம் என்னும் இடைச்சொற்பொருளை வரையறை 
செய்துழி தொல்காப்பியனார் வினையீற்றில் வரும் உம் 
விகுதியாகிய இடைச்சொல்லின் பொருளை ஒழித்துவிட்டன 
ரென்றே முடிவு செய்யவேண்டும் . இம்முடிவினால் வினை 
யீறாய உம் என்பது மருவி உந்து ஆயிற்று என்று கூறும் 
தொல்காப்பியனாரின் சூத்திரம் தொடர்பு கெட்டு நிற்கின்ற 
தென்றே கொள்ளவேண்டும் . 
இத்தொடர்பின்மையைப் பவணந்தி ஒருவாறு ஒழித் 

துள்ளார் . உந்து என்பது உம் என் 
உந்தீற்றுச் சொ 

னும் பெயரெச்சவிகுதியின் திரிபென 
நகளும் நன்னூ 
லும் . 

அவர் கொண்டு பெயரெச்சச் சிறப்பு 
விதிச் சூத்திரத்துள் இதன் இயல்பைக் 
காட்டினர் . 


புறநானூற்றின் பழைமை 


29 


" செய்யுமெ னெச்சவீற் றுயிர்மெய் சேறலும் 
செய்யுளு ளும்முந் தாகலு முற்றேல் 
உயிரு முயிர்மெய்யு மேகலு முளவே . " 


என்று சூத்திரம் இயற்றினர் . இதனால் ‘உந்து என்பது செய் 
யுள் வழக்கென்றே பவணந்தி கொண்டனரென்று தெரிகின் 
றது . கோவூர்கிழார் காலத்து உலகவழக்கில் உந்தீற்றுச் சொற் 
கள் நிலவினவோ வென்றறிந்து கொள்ளப் பிற்கால இலக் 
கண நூலாருக்கு வழியின்றிப் போயதனால் இம்முடிவுக்கு 
வந்தனரன்றி வேறென் ? செய்யுள் வழக்கென்றே கொள்ளி 
னும் சங்கச் செய்யுட்களை நீக்கிவிட்டுப் பிற்காலச் செய்யுட் 
களை நோக்குமிடத்து இவ்வுந்தீற்றுச் சொற்பிரயோகம் 
பயின்று வந்திருப்பதாகத் தெரியவில்லை. 

செய்யுள் வழக்கெனின் முன்னோர் மரபினைப் பொன் 
னெனப்போற்றும் பிற்காலத்துப் புலவர்களுள் ஒருவரேனும் 
ஏன் இதனைக் கையாடாது விடுத்தனர் ? உந்தீற்று வினைமுற் 
றுப் பிரயோகம் தமிழகத்தில் முற்றும் இறந்துபட்டமையே 
அவர் அங்ஙனம் கையாடாததற்குரிய தக்க காரணம் புலவர் 
கள் தம் செய்யுட்களிற் செய்துகொள்ளும் மொழி விகற்பங் 
கள் பலவேனும் , செய்யுட்கருத்தின் உயிர் நிலையாகிய வினை 
முடிவில் அவை வந்து பொருந்துமென்பது பெரிதும் ஐயப் 
பாட்டிற்கிடமே . மேலும் , செய்யுள்வழக்கிலுங் கூடப் பண் 
டைப்புலவர்களில் எழுவர் எடுத்தாளத்தக்க பெருமையுற் 
றிலகுவது இப்பிரயோகமென்னின் இதனை உலகவழக்கில் 
நின்றும் புலவர்கள் எடுத்துக்கொண்டனரென்று கூறலே ஏற் 
புடைத்து . இதனை ஒன்றிரண்டு கவிஞர்கள் மட்டிலும் புதி 
தாய் இயற்றியமைத்துக் கொண்ட விகற்பமெனக் கொள் 
ளுவதெங்ஙனம் ? இதுவுமன்றி , புலவர்கள் ஆண்டுள்ள வழக் 
கிலும் உந்தீற்றுச் சொற்கள் பெயரெச்சமாய் நில்லாது 
வினைமுற்றாய் வந்தியலு மென்னின் இலக்கண நூலார் இப் 
பிரயோகத்தின் பூர்விக சரித்திரத்தை முற்றும் ஆராய்ந் 
துணர்ந்திருந்தாரெனக் கூறமுடியவில்லை . இத்தடுமாற்ற 


30 


புறநானூற்றின் பழைமை 


கின்றது . 


. 


மனைத்தும் , உந்தீற்று வினைமுற்றுப் பிரயோகம் அவர்காலீத் 
தில் தமிழகத்தில் இறந்தொழிந்தமையால் எழுந்தனவே 
பாம் . 
உந்து என்னும் விகுதியின் மூலமெனத் தமிழிலக்கண 
நூலார் கொள்ளும் 

உம் மலையாள 
உந்தீற்றுச் சொ 

மொழியில் திணைபாலிட வேறுபாடின்றி 
ற்களும் தமிழிலக் 
கண நூலாரும் . 

எல்லா வினைமுற்றுக்களையும் முடிவு செய் 

உதாரணமாக , ஞான் செய் 
யும் , ஞங்கள் செய்யும் , நீ செய்யும் , நிங்கள் செய்யும் , 
அவன் செய்யும் , அவள் செய்யும் , அவர் செய்யும் , அது 
செய்யும் , அவ செய்யும் , என்று வருவனவற்றிலெல்லாம் 

எதிர்காலத்தை மட்டிலும் சுட்டியதே யன்றி 
வேறொன்றையும் காட்டவில்லை . தமிழில் தொல்காப்பிய 
ரைப் பின்பற்றிப் பவணந்தி கூறும் 

" பல்லோர் படர்க்கை முன்னிலை தன்மையில் 

செல்லா தாகும் செய்யுமென் முற்றே " 
என்னும் சூத்திரங் கொண்டு நோக்கின் , படர்க்கையில் 
அவன் செய்யும் , அவள் செய்யும் , அது செய்யும் , அவை 
செய்யும் என்று வருதலே தக்கதாம் . ஆண்பால் , பெண் 
பால் , ஒன்றன்பால் , பலவின்பால் என்பனவற்றைக் குறிக் 
கும் விகுதிக்குறியீடுகள் இவ்வினைமுற்றுக்களில் வந்து சேர 
வேயில்லை . தன்மையிலும் முன்னிலையிலும் செய்யுமென் 
வினைமுற்று வரலாகாதெனப் பவணந்தி விலக்கினரெனினும் 
ஆண்டும் அவ்வினைமுற்றுப் பிரயோகம் நிகழ்கின்றதனைக் 
காணலாம் . 

இறப்பு . 
தன்மைப் 

யாம் உண்டும் யாம் உண்கும் 
யாம் வந்தும் யாம் வருதும் 
யாம் சென்றும் யாம் சேறும் 

நீர் செய்யும் 
பன்ன 

உண்ணும் 
( ஏவல் ) 


எதிர்வு . 


பன்மை . 


முன்னிலைப் 


டைம் . 


புறநானூற்றின் பழைமை 


31 


ஐம்பால் மூவிடத் 
திற்கும் 
பொதுவாய 
வியங்கோள் . 


யான் செய்யவேண்டும் 
யாம் செய்யவேண்டும் 
நீ செய்யவேண்டும் 
நீர் செய்யவேண்டும் 


அவன் 
அவள் 
அவர் செய்யவேண் 


டும் . 


அவை 


இதில் தன்மைப் பன்மையில் வரும் உம் விகுதிகளை , 
கும் , டும் , தும் , றும் என்ற விகுதிகளெனத் தொல்காப்பியர் 
காட்டிய நெறிவழிச் சென்று பவ்ணந்தியும் கொண்டமை 
யால் உம் தன்மைக்கண் வாராதென்ற முடிவு பிற்காலத்து 
ஏற்பட்டது . ஆயினும் ஈண்டும் எண் அல்லது அளவைப் 
பொருளைச் சுட்டுவதாகிய உம் வந்து கூடித் தன்மை 
யோடு பன்டையையும் குறிப்பது வெளிப்படை . 


ஒருமை 


யான் உண்கு 


பன்மை 
யாம் உண்கும் 
யாம் உண்டும் 


யான் உண்டு 


தாது . 


ங்கே உண்கும் என்பதனை உண்கு + உம் எனப்பிரிக்க 
வேண்டுமே தவிர உண்கு + ம் எனப் பிரித்தல் பொருந் 

ஒருகால் தன்மையில் உம்மீற்று வினைமுற்று வாரா 
தெனப் பவணந்தி சொல்வதுபோற் கொள்ளினும் முன் 
னிலைப் பன்மையில் வரும் உம்மீற்று வினைமுற்றை ஒதுக்க 
ஒருவழியுங் காணோம் . வேண்டும் என்னும் ஏவல் கண் 
ணிய வியங்கோளில் வரும் உம்மீற்றுவினை எல்லாப் பாலி 
டங்களுக்கும் பொருந்தி வருவதும் மறக்கற்பாலதன்று . 


1. வியங்கோள் தன்மை முன்னிலைக்குச் சிறுவரவிற்றாகு 
மென் றனர் தொல்காப்பியர் . ( சொல்ல திகாரம் , வினையியல் , சூத் 
திரம் , 27. ) 


32 


புறநானூற்றின் பழைமை 


தமிழிலக்கண நூலார் உம்மீற்று வினைகளுக்கு வேண்டிய 
விதிகளை நுணுகிச்சென்று அமைத்திருப்பினும் அவற்றைக் 
கடந்து நிற்பனவாய உம்மீற்று வினைச்சொற்களும் உள 
வெனவே மேற்காட்டிய தன்மை முன்னிலைப் பிரயோகங்கள் 
நிலைநாட்டுகின்றன . 

இஃதன்றியும் , கு , டு , து , று ; கும் , டும் , தும் , றும் : என் 
னும் வினைமுற்று விகுதிகளைப் பற்றித் தமிழிலக்கண நூலார் 
கொண்டிருக்கும் ஒன்றோடொன் றொவ்வாத கொள்கைகளே 
அவற்றின் உண்மைத் தன்மையை நிச்சயித்தலில் அவர்க்குத் 
திகைப்பு நிகழ்ந்ததென நன்கு காட்டும் . யாம் உண்டும் 
என்பது எதிர்காலம் சுட்டி யாம் உண்போம் எனப் 
பொருள்படு மென்றனர் தொல்காப்பிய வுரையாசிரியராகிய 
இளம்பூரணர் ; பவணந்தியோ டவ்வொடு கழிவும் என்று! 
சூத்திரமியற்றி அதற்கு யாம் உண்டோம் என இறந்த 
காலப்பொருள் தந்தனர் . தன்மை யிடம் இங்ஙனமாக ,, 
முன்னிலையிடத்தில் நீ உண்டி என்பதற்கு நீ உண்டாய் 
என்று பொருள் கொண்டனர் இளம்பூரணர் ; நச்சினார்க் 
கினியரோ ‘ நீ உண்பாய் என எதிர்காலப் பொருளுரைத் 
தனர் . கலித்தொகை , மருதம் 20 - ல் வரும் நுந்தைபா 
லுண்டிசில என்பதற்கு நச்சினார்க்கினியர் வரைந்திருக்கு 
முரையை நோக்குக . வினைமுற்றைவிட்டு வினையெச்சத்தினை 
எடுத்துக்கொள்ளினும் ஆண்டும் பொருள் முறையில் அபிப் 
பிராய பேதமே . புறம் . 152- ல் வரும் ‘ சொல்லுபு என்ற 
எச்சத்திற்கு சொல்லி என்ற இறந்தகாலப் பொருள் 
தந்தனர் அந்நூ லுரையாசிரியர் ; அகம் . 1 - ல் வரும் காய்பு 
என்ற எச்சத்திற்குக் காய என்று எதிர்காலப் பொரு 
ளுரைத்தனர் அந்நூலின் குறிப்புரைகாரர் . இவற்றில் 
நாளடைவில் காலப்பொருள் மாறுபட்டுப்போயிற்றெனக் 
கொள்ளினும் மேற்றந்த அட்டவணையில் வரும் பிரயோகங் 
களிற் பெரும்பாலன பண்டைத் தமிழ்மொழியின் வினைமுற் 
றில் திணைபாலிடக் குறியீடுகள் . இல்லா திருந்தன வென் 
பதைத் தெளிவுற நாட்டும் . 


புறநானூற்றின் பழைமை 


33 


தமிழிலும் மலையாளத்திலும் வினைச்சொல்லி, 
யில் வரும் 

உம் விகு 

விகுதி எங்ஙனம் எதிர் 
உந்தீற்று வினை 

காலத்தைக் காட்டிற்றோ அதுபோல மலை 
முற்றும் மலையாள 
மும் . 

யாளத்தில் ‘ உந்து என்னும் விகுதியு 

டன் வரும் வினைமுற்றுச்சொல் நிகழ் 
காலத்தை இன்றும் குறித்துநிற்கின்றது . 

ஞான் செய் 
யுந்து , ஞங்ஙள் செய்யுந்து , நீ செய்யுந்து , நிங்ஙள் செய் 
யுந்து , அவன் செய்யுந்து , அவள் செய்யுந்து , அவர் செய் 
யுந்து , அது செய்யுந்து , அவ செய்யுந்நு என்பன . உதா 
ரணங்களாம் . நிகழ்கால வினைமுற்றை முடிக்கும் இவ் உந்நு 
என்னும் உருபு 

உந்து என்னும் , நிகழ்கால வினை 
முற்று விகுதியின் மரூஉவெனக் கொள்வதே பொருத்தம் . 
தமிழ்மொழிக்கணுள்ள நிகழ்கால உந்து ப் பிரயோகம் தம் 
ஆராய்ச்சியில் அகப்படாமையால் கால்டுவெல் ஆசிரியரும் 
“ கேரளபாணினீயம் என்னும் மலையாள நூதன இலக்கண 
நூலின் ஆசிரியரும் மலையாள நிகழ்கால வினைமுற்று விகுதி 
யாகிய ‘ உந்து தமிழிற் பிற்காலத்துதித்த கிறு கின்று 
என்னு மிடைநிலைகளின் மரூஉ வென நிரூபிக்கப் பல நியா 
யங்களையும் காட்டலாயினர் . இடைநிலை விகுதி யென் 
னும் தமிழ் இலக்கண நூலாரின் பாகுபாட்டைத்தான் அவர் 
மதியாது தள்ளினும் , கின்று என்பது குந்நு என வரு 
தற்குக் கூறும் நியாயங்கள் சிறிதும் ஒப்பத் தக்கனவாகா . 
‘ ன்று என்பதை ‘ ந்நு வென ‘ மூக்கொலிபுணர் நியதி யால் 
( Nasalization ) பெற்றோமெனினும் , கி என்பது கு ஆய 
தற்கு ஓரினம்படையுயிர் நியதி ( Harmonic sequence of 
vowels ) எனக் கூறியது அத்துணைப் பொருத்தமெனக் 
கொள்ள இடமில்லை . கின்று கின்னு வெனத் திரியவேண் 
டியதிருக்க , குந்நு வெனத் திரிந்து , பிற்கடை நின்ற உக 
ரத்தின் வலியால் முன்னர் வந்த இகரமும் உகரமாயிற்றெ 
னக் கூறின் , அங்ஙனம் ஏனைய திரவிட பாஷைகளில் சம் 
பவியாததென்னையோ? ‘ ஓரினம் படையுயிர் நியதி மலையாள 
மொழி ஒன்றைத்தானா பாதித்தது ? இஃதன்றியும் மாறுதல் 


5 


തന്നു 


കന്നു 


34 

புறநானூற்றின் பழைமை 
எளிதிலேற்கப்பெறா ஒலியைப் பற்றிய ஆராய்ச்சியடங்கிய 
ஒலி நூற் சித்தாந்த வழி நோக்கின் உந்து என்பதில் ( i ) 
ஈற்றுகரம் கெடினும் விகுதியின் உயிர்நிலை உகரமாகும் முன் 
னுகரம் கெடாதென்றும் (ii ) கின்று என்பதன் நடுவண்ண 
( Palatal ) னகரம் உந்து வில் வரும் பல்லண்ண ( Dental ) 
ந கரமாய் இயல்புதிரிதல் அரிதென்றும் அறிவோம் . திர 
விடர் அல்லாத ஜாதியாருக்கு இங்குக் கூறிய ன கர ‘ ந கர 
வேற்றுமை எளிதிலறிந்து கொள்ளக்கூடா வொரு ஒலி 
வேற்றுமைதானென்று டாக்டர் 

கால்டுவெல் என்னும் 
மொழி நூலறிஞர் தாமே அவர் நூலிற் சம்மதித்தெழுதி 
னர் . மலையாளத்தில் இப்பொழுது கையாடி வரும் லிபி 
அல்லது வரிவடிவெழுத்து இவ்வேற்றுமையினைத் தெளித் 
துக் காட்டத் தக்கதாயில்லை. 

தந்து = 

கன்று = 
இங்கு m இருவித னகரவொலியையும் சுட்டிற்று . 
எழுத்துக் குறையால் இப்பிறழ்ச்சி ஏற்படினும் ஒலியை 
மாத்திரம் கொண்டு ஆராய்வோமாயின் , உந்நு என்னும் 
வினைமுற்று விகுதியை மலையாளிகளெல்லோரும் இன்னும் 
தந்நகரமாகவே ( Dental 72) உச்சரித்து வருகின்றனர் . 
அதனை றன்னகரமாக ( Palatal 11 ) யாரேனும் உச்சரிப்ப 
ரேல் அதுவே அவர்கள் மலையாளிகளல்லரெனக் காட் 
டப்போதியது . இக்காரணம் பற்றியும் உந்து 
தன் திரிவே உந்து என்று கொள்வதே ஏற்புடைத்து . 
மொழியுச்சாரணத்தில் இத் தந்நகர * றன்னகர 
வேற்றுமையினைத் தற்காலத்தமிழர் பாராட்டாது போயின 
ரேனும் , மொழிகள் எழுதப்படுமுறையில் பண்டையத் தமி 
ழிலக்கியங்கள் இவ்வேற்றுமையினை நன்கு போற்றி வந்துள் 
ளன வென்று எளிதில் அறிந்துகொள்ளலாம் . பழைய இலக் 
கியங்களில் என்னுநள் மண்ணுநள் வாழ்நர் 

அணிகுநர் எனவரக் காண்போமே தவிர என்னு 
னள் மண்ணுனள் வாழ்னர் வல்லுனர் அணிகுனர் , 
எனவரக் காண்கின்றோமில்லை . இங்ஙனம் , எழுத்துமுறையி 


3 


என்ப 


. 


‘ வல்லு 


. 


புறநானூற்றின் பழைமை 


3.5 


லாவது ந கர ன கா வேற்றுமை தமிழில் இன்றும் போற் 
றப்பட்டுவருவதை நாம் மறத்தல் கூடாது . கின்று என் 
பதிலிருந்து ‘உந்நு திரிந்து பிறந்து விட்டதென இன்னும் 
சாதிக்கத் தொடங்குவார் இவ்விரு வழியினும் நிகழவேண்டு 

பலவேறுபாட்டின் தொடர்ச்சிக் கிரமத்தை 
யேனும் உற்று நோக்கி ஓர் முடிவுக்கு வருவாராக . 
கின்று என்பதிலிருந்து உந்து உந்து என்பதிலிருந்து உந்து 
வின் உற்பத்தி . 

வின் உற்பத்தி . 


வனவாய 


1 . 


2 . 


சா 


ஜனங்க 


அது ஆகின்று 

அது ஆகுந்து 
1 . அது ஆகின்னு 

அது ஆகுந்து . 
அது ஆகுன்னு 
3 . அது ஆகுந்நு . 

விகாரம் புகுந்த இவ்விருவித முறையுள் எதனை ஒப்புக் 
கொள்வதென்பது நாம் கூறாமலே போதரும் . 

இதுவுமன்றி , கின்று மருவி உந்நு வரவில்லை யென் 
பதற்கு வேறொரு நியாயமுமுளது . தாரண 
ளிடைப் பயிலும் தமிழில் கிறு என்னு மிடைநிலை பெற்று 
நிற்கும் வினை வருதலேயன்றி கின்று என்னும் இடைநிலை 
யொடு வரும் நிகழ்காலவினை வழங்குவதே இல்லை . அது 
நூலிடையேதான் பெரும்பாலும் பயின்றுவரும் . இவ்வாTW 
யின் கிறு என்பது உந்நு வென மருவலாயிற்றென்று 
கொள்ள வேண்டியதாகின்றது . அவ்வுருபு எத்துணை தான் 
மாற்றமடையினும் உந்நு வென்று பரிணமிக்குமா றில்லை . 
மேற் காட்டியவற்றால் மலையாள மொழியில் நிகழ்கால 

வினைமுற்றின் விகுதியாய உந்து பண் 
உந்து விகுதியும் டைத் தமிழில் வழங்கிய ‘ உந்து என்ற 
ஏனைய திரவிட 
மொழிகளும் . 

விகுதியின் திரிவே என்பது தேற்றம் . 

உந்து என்பதன் உற்பத்தி அவ்வாறு 
பழமை 

வாய்ந் துள்ளதெனின் அதன் பூர்வ உருவமாய் 
உந்து ஏனைய திரவிட மொழிகளிலும் வந்து பயின்றிருக்க 
வேண்டுமே ; அங்ஙனம் பயின்றிருப்பதுண்டோ வெனச் 
சிலர் ஆசங்கிக்கலாம் . இவ்வாசங்கையை 

நீக்குமாறு 


36 


தெலுங்கு,கன்னடம்என்னும்இரண்டுமொழிகளையுமெடுத்துஇங்குஒப்பிட்டுநோக்குவோமாக. இவ்விருமொழிகளிலும்நிகழ்காலவினைமுற்றில் உந்து வந்தியல்வதேஎனினும்அதுபிற்காலத் துதித்ததிணைபாலிடவிகுதிச்செறிவால்வினைமுற்றுச்சொல்லின்கண்உள்ளுறஅமைந்துபோயிற்று: 


தமிழ் 


கன்னடம் 


தெலுங்கு 


நேனுபோவுத்சுன்னானு 


நான்போகிறேன் நாங்கள்போகிறோம் 
நீபோகிறாய் நீங்கள்போகிறீர்கள் அவன்போகிறான் அவள்போகிறாள் அவர்போகிறார் அதுபோகிறது அவைபோகின்றன 


நானுஹோகுத்தேனே நாவுஹோகுத்தேவே நீனுஹோகுத்தீ நீவுஹோகுத்தீரி அவனுஹோகுத்தானே அவளுஹோகுத்தாளே அவருஹோகுத்தாரே அதுஹோகுத்ததே அவுஹோகுத்தவே 


* 
மேமு 
போவுத்சுன்னாமு 
நீவு 
போவுத்சுன்னாவு 
மீரு 
போவுத்சுன்னாரு 
வாடுபோவுத்சுன்னா 


புறநானூற்றின் பழைமை 


ஆமேபோவுத்தன்ன 


வாரு 

போவுத்சுன்னா 
அதி 
போவுத்சுன்னதி அவிபோவுத்சுன்னவி 


புறநானூற்றின் பழைமை 


37. 


இதில் கன்னடவினைமுற்றில் உத்து என்று வருவதும் 
தெலுங்கு வினைமுற்றில் உத்சு என்று வருவதும் உந்து 
என்ற பழைய உருபின் ரூபபேதமே . உத்சு என்பது உயர் 
தரத் தெலுங்கில் நிகழினும் சாதாரண ஜனங்கள் சிலசமயம் 
அதனை உது எனத்திரிப்பதுமுண்டு . போவுத்சுன்னாவு 
என்பதனை ‘போவு துன்னாவு என்றும் கூறுவர் . இதனால் 
உத்து , உது , உத்சு என்று காலக்கிரமத்தில் வல்லொலி 
போக மெல்லொலி வந்து புகுந்தமை அறிந்து கொள்ள 


லாம் . 


வினைமுற்றை விடுத்து இருமொழியிலும் வரும் நிகழ் 
காலவினையெச்சச் சொற்களை எடுத்து நோக்கினும் அவற்றி 
லும் உந்து என்ற இடைச்சொல்லின் மரூஉ நிலைத்து நிற் 
பதனைக் காணலாம் . தமிழில் நிகழ்கால வினையெச்சம் தனி 
யே ஒன்றில்லை யென்று சொல்வதற்கிடமுண்டு . நன்னூல் 
கூறும் செய்து , செய்பு முதலிய பன்னிருவகை வினையெச்ச 
வாய்பாடுகளில் ‘ செய்ய என்பதொன்றே நிகழ்காலம் சுட் 
டும் வினையெச்சமெனக் காட்டப்பட்டிருக்கிறது . இந்த 
‘ செய்ய என்னும் வினையெச்சமும் முக்காலத்திற்கும் 
பொதுவாய் நிகழ்வதேயாதலினால் நிகழ்காலத்தைக் குறிக்கத் 
தமிழில் பிரத்தியேக வினையெச்ச மொன்றிருந்ததில்லை 
யென்றும் செய்ய என்னும் எதிர்கால வினையெச்சத்தையே 
பொருணோக்கி நிகழ்கால வினையெச்சமாய் சமைத்துக் 
கொண்டனரென்றும் முடிக்க வேண்டியதிருக்கின்றது . 
இவ்விதம் உந்துருபைக் காட்டத்தகும் நிகழ்கால வினை 
யெச்சம் தமிழில் இல்லாது போயினும் , ஏனைய திரவிட 
மொழிகள் அதனைப் பெற்று நிற்கின்றன வென்றறியக் கிடக் 


கின்றது . 


நிகழ்கால வினையெச்சம் 


கன்னடம் 


தெலுங்கு 


போக * { going) 
கட்ட * (tying ) 


ஹோகுத்த 
கட்டுத்த 


போவுத்சு 
கட்டுத்சு 


* தமிழில் இவை எதிர்காலப் பெயரெச்சங்களாம் . 


38 


புறநானூற்றின் பழைமை 


இவற்றுள்ளும் உந்தின் திரிபாய ‘உத்து உத்சு வந்தி 
யல்வதைக் காணலாம் . 

தற்காலத் தெலுங்கின் நிகழ்கால வினைச்சொல்லில் 
உத்சு என்ற உருவம் காணப்படினும் அது பண்டைத் 
தெலுங்கில் உது என்ற உருவத்தோடு வந்திருப்பதையும் 
நோக்குக . 
தமிழ் 

பண்டைத் தெலுங்கு 


நான் போகிறேன் 

நேனு போவுதுனு 
நாங்கள் போகிறோம் 

மேமு போவு துமு 
நீ போகிறாய் 

நீவு போவுதுவு 
நீங்கள் போகிறீர்கள் 

மீரு போவு துரு 
அவன் போகிறான் 

வாடு போவுனு 
அவள் போகிறாள் 

ஆமே போவுனு 
அவர் போகிறார் 

வாரு போவு துரு 
அது போகிறது 

அதி போவுனு 
அவை போகின்றன 

அவி போவுனு 
படர்க்கையில் உது இடைநிலை வந்தியலக்காணோம் ; 
ஆயினும் ஈண்டு எல்லாத் திணைபாலுக்கும் பொதுவாய 
வினைமுற்று வந்திருப்பது தானே திணைபால் காட்டும் குறி 
யீடுகளனைத்தும் பிற்காலத்தில் உதித்துள்ளனவே யென் 
னும் முன்முடிபினை வலியுறுத்தும் . ஏனைய திரவிட மொழி 
களில் உந்து எவ்வாறெல்லாம் மாற்றுருவம் தாங்கி 
நிற்கின்றதென இங்கே தரப்பட்ட உதாரணங்களே நன்கு 
காட்டாநிற்கும் . 
பண்டை 

மலையாளம் கன்னடம் பண்டைத் தெலுங்கு 
தமிழ் 

தெலுங்கு 


உந்து 


உந்து உத்து 

உத்சு 
ங்ஙனம் ஏனைய திரவிட மொழிகளில் இன்றும் 
நின்றிலகுவதாய இடைநிலை ஒன்றனைத் தமிழ் ஓர் காலத்தே 
இழந்து போயினமையால் , அது நிகழ்காலத்தைக் குறிக்கு 
மென்று தமிழ் இலக்கண நூலார் எங்கேனும் எடுத்துக் கூறி 
னாரல்லர் . 


புறநானூற்றின் பழைமை 


39 


தமிழ் இலக்கண நூலின் உந்தீற்று வினைச்சொற்களை 

உம் மின் திரிபாய ஓர் விகுதி தாங்கிய 
உந்து என்ற பெயரெச்சமெனக் கொள்ளினும் அவற் 
விகுதியும் பண் 
டைத் தமிழிலக்கி றில் வந்துள்ள விகுதி முதன்முதல் நிகழ் 
யமும் . 

காலங்குறித்ததென்று காட்டத்தக்க 
சான்றுகளைத் தமிழ் மொழியின் பண்டை இலக்கியங்கள் 
பொதிந்து வைத்துக் கொண்டிருப்பதனை நாம் இன்றும் 
காணலாம் . உந்து பலவாறு விகாரமடைந்து உது, உந் , ந் , 
என்ற குறிகளாய் பூர்வத்தில் நிகழ்காலம் காட்டி நின்ற 
தென்பது வெளிப்படை . இவை யெல்லாம் விகுதி யென் 
னும் நிலையை இழந்து இடைநிலைகளாய்ப் பெரும்பாலும் 
வினையாலணையும் பெயர்களுள் அடங்கி மறைந்து போயின . 
இப்பெயர்களை எதிர்காலப்பொருள் கொடுத்தோ முக்காலத் 
திற்கும் பொதுவாய பொருள் கொடுத்தோ செல்கின்றனர் 
தமிழ் இலக்கண நூலார் . 
உந்து உது " கல்பொரு சிறு நுரை போல 
ஆதல் . மெல்ல மெல்ல வில்லாகுதுமே ” 
இல்லாகுதும் இல் + ஆகு + உது + உம் 

= உந்து 
" வண்மையு முடையையோ ஞாயிறு 
கொன் விளங்கு தியால் விசும்பினானே " 

--புறம் . 374 
விளங்குதி = விளங்கு + உது + இ 

= உந்து . 
உந்து உந் அறத்தா, றன்றென மொழிந்தொன்று படுகிளவி 
ஆதல் . 

யன்னவாக வென்னுநள் போல " -அகம் . 5 
என்னுநள் = என் + உந் + அள் 
" காதலற் பிரிந்த புலம்பி னோதக 
வாரஞ ருறுந ரருநிறஞ் சுட்டி " --அகம் . 71 
உறுநர் =உறு + உந் + அர் 
" கடும்புனன் மலிந்த காவிரிப் பேர்யாற்று 
நெடுஞ்சுழி நீத்த மண்ணுநள் போல " - அகம் . 62 . 
மண்ணுநள் = மண்ணு + உந் + அள் 


-குறு . 290 


-குறு . 39 


கெட்டது . 


. 


40 

புறநானூற்றின் பழைமை : 
" களவுடம் படுநரிற் கவிழ்ந்து நிலங்கிளையா " - அகம் . 16 

உடம்படுநர் = உடம்படு + உந் + அர் 
இவைபோல் , வாங்குகள் தகைக்குநர் , தொலையும் 
அடுநை , விடுநை முதலியன ஏராளமாய்ச் சங்கவிலக்கியங் 
களில் வந்து பயிலக்காணலாம் . 
உந் ந் ஆதல் . " அம்மெல் லோதி . விம்முற் றழுங்க 

லெம்மலை வாழ்ந ரிரும்புனம் படுக்கிய " 
வாழுநர் = 

= வாழ்நர் 
** யிடைமுனிநர் சென்றவாறே 

முனியுநர் = முனிநர் 
பேணினே னல்லெனோ மகிழ்க வானத்து " - அகம். 16 

மகிழுந் = மகிழ்ந . 
இச்சொற்களிலெல்லாம் உந் இடைநிலையின் உகரம் 

தமிழ்நர் என்பதில் வரும் நகரவொற்று 
மகிழ்நர் புகழ்நர் என்பவற்றை நோக்கி ஒற்றுமை 
நயம் ( analogy ) கருதி வந்து புகுந்ததேயாம் . 
உந்தினின்றெ 

உந்து வினைச்சொல்லின் ஈற்றில் நின்று 
ழுந்த பல உருபு நிகழ்காலத்தைத் குறித்தது போல 
களும் நிகழ்கால உந்தினின்றெழுந்த 

உருபுகளெல்லாம் 
மும் . 

அவை வரும் சொற்களில் நிகழ்காலத் 
தையே முதலாவது காட்டி நின்றன . உதாரணமாக , பெறுகு 
நள் அணிகுநர் , வல்லுநர் ‘ என்குரு என்னும் நான்கு 
மொழிகளை எடுத்துக்கொள்வோம் . இவற்றை 

பெறுகு + ந் + அள் 
அணிகு + ந் + அர் 
வல்லு + ந் + அர் 

என்கு + ந் + அ 
எனப்பிரித்து நடுவில் வரும் நகரவொற்றை இரண்டு 
உயிரெழுத்துக்கள் தம்மை இடையில் நின்று பொருத்தும் 
இடைநிலை நகரவொற்றாகவோ சாரியையாகவோ கொள்வது 
அமையாதோ வெனின் அமையாது . இங்ஙனம் கண்டவாறு 
இடைநிலை காண்பாரைக் கட்டுப்படுத்தற்பொருட்டே 


புறநானூற்றின் பழைமை 


41 


" இலக்கியங் கண்டதற் கிலக்கண மியம்பலின் 
பகுதி . விகுதி பகுத்திடை நின்றதை 
வினைப்பெய ரல்பெயர்க் கிடைநிலை யெனலே " 


என்ற பவணந்தி சூத்திரம் எழுந்ததென்று கூறலாம் . வினை 
யாலணையும் பெயர்களின் உள்ளுற அமைந்த எழுத்துக்களை 
கேவலம் முன்பின் எழுத்துக்களை அசைக்க வெழுந்த 
இடைநிலைகளெனக் கூறல் தடுமாற்றத்திற்கிடமாம் . ஒரு 
வினையில் நின்று பெறப்படும் வினையாலணையும்பெயரை 
அதில் நின்று கிளைக்கும் தொழிற்பெயர் முதலியவற்றோடு 
விரவ லுறாது வேறாக ஓரினப்படுத்திக் கொள்ள வேண்டும் . 
அவை தம்முள் நிகழும் இடவேறுபாட்டைக் குறித்துப் 
பவணந்தி சூத்திரம் செய்துள்ளார் ; அதுவுமன்றிக் காலங் 
காட்டுவதிலும் அவை வேற்றுமையுற்று நிற்கின்றன வென் 
பது வெளிப்படை . 


தொழிற்பெயர் 


வினையாலணையும் பெயர் 


வரவு 


பொது 


எக்காலங் 

இறப்பு : வந்தவன் - வந்தோன் 
களுக்கும் 

நிகழ்வு : வருகின்றவன் வருகின்றோன் 
வருகை எதிர்வு : வருபவன் 

வருவோன் 
வரவு என்னும் தொழிற்பெயரில் வரும் இரண்டா 
வது வகரவொற்று காலம் காட்டவில்லை ; வருவோன் என் 
னும் வினையாலணையும் பெயரிலோ அது எதிர்காலம் சுட்டிற் 
றென யாரும் அறிவர் . நாம் எடுத்துக் கொண்ட பெறுகு 
நள் அணிகுநர் வல்லுநர் என்குரு என்பவற்றில் வரும் 
நகரவொற்று நிகழ்காலம் குறித்து நின்றதெனக் கீழே தரப் 
படும் அவற்றின் எதிர்கால உருவங்களைக் கொண்டே தாபிக் 
கலாம் . 


-அகம் . 323 

- கலி . 4 


" விருந்து பெறுகுவள் போலும் " 
" தாழ்கதுப் பணிகுவர் காதலர் மற்றவர் " 
சொல்லா தகறல் வல்லு வோரே " 
" எம்முந் தொடாஅ லென்குவ மன்னே 
6 


12 


குறு . 79 
தறு . 191 


42 


புறநானூற்றின் பழைமை 


இனி, 

" பகல் விளங்கு தியாற் பல்கதிர் விரித்தே " புறம் . 8 
என்னும் அடியில் வரும் விளங்குதி என்பதற்கு விளங்கு 
வாய் என்று எதிர்காலப் பொருள் கூறினர் பண்டையுரை 
யாசிரியர் ; எனினும் விளங்குகின்றாய் எனப் பொருள் 
கூறுவதே பொருத்தமாகும் . 

" தீரா முயக்கம் பெறுநர்ப் புலப்பவர் 
யார் " 

கலி. 71 


தானே ” 


ஊ 


என்பதற்கு நின்னன்பு நீங்காத முயக்கத்தை என்றும் பெறு 
கின்ற பரத்தையரை வெறுப்பார் யார் ? என்று முக்காலத் 
திற்கும் பொதுவாக்க என்றும் என்னும் பதத்தையுஞ் 
சேர்த்துப் பொருள் கூறினர் நச்சினார்க்கினியர் . 

முக் 
காலத்து மொத்தியல் பொருளைச் செப்புவர் நிகழுங்காலத் 

என்னும் தொல்காப்பியரது சூத்திரத்தை நோக் 
கின் நகரவொற்று நிகழ்காலம் குறித்து நிற்பதாகுமென்பது 
அவர்க்கும் 

உடன்பாடென்ன எகிக்கவு மிடமுண்டு. 
இறுதியிலுள்ள விரண்டு உதாரணங்களில் வரும் சொற்களை 
விளங்கு + தி , பெறு + ந் + அர் , எனப்பிரிக்கின் நிகழ்காலப் 
பொருள் சிறப்பத் தோன்றாது . அவற்றை விளங்கு + உது 
+ பெறு + உந் + அர் , எனப்பிரிக்கின் உந்து என்ப 
தன் திரிபாய ‘ உது உந் வந்து நிகழ்காலப்பொருள் தரு 
வதை அறிந்துகொள்ளலாம் . 

இங்கு எடுத்துக் காட்டிய சொற்கள் போன்றவை யெல் 
லாம் ஓர் காலத்து நிகழ்காலம் குறித்தனவே யாயினும் பிற் 
கால வழக்கில் எதிர்காலப் பொருள் அல்லது முக்காலத்திற் 
கும் பொதுவாய பொருள் தருவனவாய்த் திரிந்து போயின . 
வினையாலணையும் பெயர்ச்சொல்லுள் இவை பெரும்பாலும் 
ஒடுங்கி மறைந்தமையால் அவற்றின் காலக்குறிப்பை இலக் 
கண நூலார் மதியாது பிறவாறு விதி கற்பிக்கலாயினர் . 
இலக்கண சரித்திரம் எழுதாது வழக்கிலிருக்கும் மொழிக்கே 
அவர் விதி கற்பிக்க முன்வந்தாராதலினால் அவரைக் குறை 
கூறவும் இடமின்று . ஆயினும் தெள்ளிய பொருள் கோளுக்கு 


புறநானூற்றின் பழைமை 


43 


மொழிகளின் சரித்திரமும் ஆவசியந்தானென்பதைக் கீழே 
தரப்படும் சில உதாரணங்களே காட்டும் . 

குருமார் , தேவிமார் , தோழிமார் , முதலிய பெயர்ச்சொற் 
களில் வரும் ‘ மார் விகுதி போன்ற ஒன்றே கொண்மார் 
என்னும் படர்க்கை வினைமுற்றிலும் வந்ததெனக் கருதினர் . 
இதில் விகுதி ‘ மார் அன்று ; ஆர் என்பதேயாம் . என்மார் 
அன் சாரியை பெற்று ‘ என்மனார் என்று விரிந்த வழி பல 
இலக்கண ஆசிரியர்களும் அதற்குப் பலவித இலக்கணம் கற் 
பிக்கலாயினர் . 

அவற்றுள் சேனாவரையர் கொள்கையே 
பொருத்த முடையதாய்த் தோன்றுகின்றது . அவர் எ 

என் 
மனார் என்பதனை ஆரீற்று எதிர்கால முற்றுச் சொல்லாகக் 
கொண்டனர் . ‘ கொண்மார் என்பதும் அது போன்ற ஓர் 
பதிர்கால முற்றுச் சொல்லே . 

கொள்ளுமவர் 
= கொள்ளுமார் 

கொள்மார் 

கொண்மார் . 
‘ என்மனார் 

என்பதற்கு நச்சினார்க்கினியர் நிகழ்காலப் 
பொருள் தந்தனரேனும் ‘ கொண்மார் என்பதற்குப் பெரும் 
பாலாரும் கொள்வார் என்று எதிர்காலப் பொருளையே 
தந்தனர் . மகர வொற்றின் முன்னிற்கும் கொள் என்ற 
பகுதியிலோ பின்வரும் ஆர் , என்ற விகுதியிலோ காலப் 
பொருளை ஏற்ற இடமில்லை . அதனால் மகர வொற்றே எதிர் 
காலம் காட்டிற்றெனக் கொள்ளல் வேண்டும் . பழந்தமிழில் 
மெய்யொற்றுக்களைக் கொண்டே வினைச்சொல்லுள் எதிர் 
காலம் குறித்தனர் என்பதற்குப் பல சான்றுகள் சங்கச் செய் 
யுட்களில் உள . இனியும் , ‘கொண்மார் என்பதில் ஆர் 

மொழிகளின் முதல் , இடை , கடையில் நிற்கும் இரண்டு 
குறிலை ஒழித்து ஒரு நெடில் வந்து நிலைக்குமென்பது ஒலி நூலுண் 
மையாம் . 

உதாரணம் : ( முதலில் ) உவகை , ஓகை ; முகவாய் , 
மோவாய் ; சிவத்தல் , சேத்தல் ; வியர் , வேர் ; துகள் , தூள் ; ( இடை 
யில் ) சிறுவர், சிறார் ; கிழவன் , கிழான் ; ( கடையில் ) நிலவு , நிலா ; 
வயவு , வயா முதலியன . 


- 


44 


புறநானூற்றின் பழைமை 


-குறு , 155 


குதிகொள்ள வேண்டு மென்பது , செய்யுளில் அது ஓர் 
ஆகத்திரிந்து வருவதே காட்டும் . 
அறியா ரம்மவஃ துடலு மோரே " 

-- அகம் . 315 
" நீயே முன்யா னறியு மோனே 

--புறம் . 137 
என்ற அடிகளில் வரும் உடலுமோர் அறியுமோன் 
என்ற பதங்களை உடலும் + ஓர் , அறியும் + ஒன் , எனப் பிரிக் 
காது உடலு + மோர் , அறியு + மோன் எனப் பிரிக்கலாமா ? 
அங்ஙனமாயின் ‘ மார் விகுதியைப் போல ‘ மோர் மோன் 
என்ற பல விகுதிகள் வேண்டிவருமே . வினையாலணையும் 
பெயர்ச்சொல்லுள் வந்த காலக்குறியை மதியாமையால் 
ஏற்படும் தடுமாற்றமே இது : 

‘ மாலை நனி விருந்தயர்மார் 
எள்ளுமார் வந்தாரே யீங்கு 

- கலி . 81 
இவற்றில் வரும் அயர்மார் எள்ளுமார் என்பன 
எதிர்காலப் பொருளைத் தந்தன . அது பற்றி அவற்றை 
அயர்ம் + ஆர் , எள்ளும் + ஆர் , எனப்பிரித்தலே தக்கது . 

வினைமுற்றின் ஈற்றில் முன்னிலைப்பன்மை யுணர்த்தும் 
மின் என்னும் விகுதியை எடுத்துக்கொள்ளினும் அங்கும் 
இன் என்பதே பழந்தமிழின் முன்னிலைப்பன்மை விகுதி 
யாய் நிற்பதன்றி மின் அன்று . மலையாள மொழியில் ‘ செய் 
யின் செல்லின் என்பன ‘ செய்யுங்கள் . செல்லுங்கள் 
என்னும் பன்மைப் பொருளை இன்றும் தந்து நிற்கின்றன . 
தமிழ்மொழியில் செய்யிர் , செய்யீர் செல்லிர் , செல்லீர் 
முதலிய இர் ‘ ஈர் ஈற்றுச்சொற்கள் நின்று இன் னீற்றுச் 
சொற்கள் இறந்துபோயினமையால் இன் என்னும் முன் 
னிலைப்பன்மை விகுதி யொன்றுண்டென தமிழ் இலக்கண 
நூலார் கூறாது விடுத்தனர் . கன்னட மொழியில் செய்விர் 
என்று இப்பொழுது வழங்குவது பண்டு செய்விம் என 
நின்றதாகவும் அறிகின்றோம் . இது இம் என்னும் விகுதியும் 
முன்னிலைப்பன்மை வினைமுற்றில் பண்டு வழங்கியிருந்ததெ 
னக் காட்டும் . இவ் இன் என்பதற்கு நேராய முன்னிலை 
ஒருமை காண்டி உண்டி என்பவற்றில் வரும் 


. 


இ 


புறநானூற்றின் பழைமை 


45 


என்பதே . இ , இன் , இர் என்பன முன்னிலை ஒருமை பன்மை 
களை எங்ஙனம் உணர்த்தினவோ அதேபோன்று உ , உம் என் 
பன தன்மை ஒருமை பன்மைகளை உணர்த்தின. கு , டு , து , 
று , கும் , டும் , தும் , றும் என்ற பண்டை வினைமுற்றுக்களில் 
வரும் உ , உம் விகுதிகளை நோக்கிக் கொள்க . இவற்றில் 
எதிர்காலக் குறி யெல்லாம் இவ்விகுதிகளின் முன் வரும் 
மெய்யெழுத்துக்களினுள்ளமைந்தன . இவற்றில் வரும் உம் 
மை பிற்காலை எதிர்காலம் மட்டிலும் காட்டி நிற்கும் உம் 
என மயங்கல் கூடாது . தன்மை இடத்தையும் பன்மையை 
யும் அது பண்டு சுட்டிற்று . இங்குக் காட்டிய விகுதிகளி 
லெல்லாம் காலக்குறியையும் பின்வந்தேறிய திணைபாலிட 
விகுதிக்குறியையும் பிரித்துக் காட்டாது தமிழ் இலக்கண 
நூலார் ஒன்றுபட அவற்றை ஒரு விகுதியுட் பெய்தமைத் 
தனர் . அவர் காலத்தில் அக்காலக்குறிகளின் பொருள் 
பிறழ்ச்சியுற்றமையால் இங்ஙனம் செய்தனர் போலும் . 


எல்லாத் திரவிடமொழிகளிலும் நிகழ்கால வினையுள் 

பல்வேறு உருவம் தாங்கி நிலைத்துநிற்ப 
உந்து விகுதி தான இவ் உந்து எங்ஙனம் வழக்கினுட் 
யின் உற்பத்தி . 

புகுந்ததென இனி நாம் ஆராய வேண் 

டும் . தமிழ் இலக்கண நூலார் உம் மருவி 
உந்து உண்டாயிற்றெனச் சுருக்கத்திற் கூறி முடித்து 
விட்டனர் . ஆயின் , மொழி நூலாராய்ச்சியாளர் இதனை 
உடன்பட்டுக் கோடல் செய்யார் . முதற்காரணம் , வழக் 
கிற் பயின்று வரும் ஒரு சொல் தன்னளவிற் குறு 
குமே தவிர நீட்டமடைவது அருமை . இரண்டாவதாக , 
ஆதியில் மக்கள் முழுச்சொற்களையே உபயோகப்படுத்தி 
வந்தனரென்றும் அவை 

நாளடைவில் 

வழக்கென்னும் 
கடற்றிரையிற்பட்டு மொத்துண்டு சிதறி பலப்பல உருபுத் 
திவலைகளாய் மாறிப்போயின வென்றும் கொள்வதே அவ 
ரது அடிப்படையாய சித்தாந்தம் . இவ்வுண்மையினைக் கருவி 
யாக் கொண்டு நாம் ஆராயின் இதனை வற்புறுத்துவதான 
பலசான்றுகள் தமிழ் மொழியிலும் அமைந்து கிடப்பதனைக் 


46 


புறநானூற்றின் பழைமை 


காண்போம் . வினைச் சொற்களை எடுத்துக் கொள்ளின் 
வினைப்பகுதியடிகள் காலங் காட்டாவாதலினால் காலப்பொ 
ருள் தர அவற்றோடு முழுச்சொற்களையும் சேர்த்துவந்த 
னர் என்று ஊகிக்கலாம் . இங்ஙனம் துணை வினைகளின் 
கூட்டுறவால் வினைச்சொல்லுள்ளே காலவேறுபாட்டைக் 
காட்டினரெனத் தமிழின் பண்டை இலக்கியங்களே போதிய 
ஆதாரம் தருதலால் அவ்வூகம் உறுதியடைந்து அறுதியாய 
உண்மையாய் முடிகின்றது . கீழ்வரும் அடிகளை நோக்குக . 
ஊடியா ரெறிதர வொளிவிட்டவரக்கினை --கலி . 72 

எறிதர = எறிய 
" காமங் கைம்மிக வுறுதர 

-- கலி . 51 
உறுதர = உற 
" நல்வாயிற் போத்தந்த பொழுதினா னெல்லா ” -கலி , 84 

போத்தந்த = போய 
" இன்னா தெறிவரும் வாடையொடு " 

எறிவரும் = எறியும் 
கழுது வழங்கியாமத் தழிதகக் குழறும் 

- அகம் . 121 
அழிதக = அழிய 
வாடா மாலை துயல்வர வோடி 

துயல்வர = துயல 
இவற்றில் தர , வர , வரும் , தக , என்பன எ 

எதிர்காலப் 
பொருளையும் தந்த .என்பது இறந்தகாலப் பொருளையும் 
வினைப்பகுதியில் ஊட்டி நிற்பதைக் காணலாம் . இவை 
போன்றே வினைச்சொற்களோடு உந்து என்னும் ஒரு முழுச் 
சொல்லை இசைத்து நிகழ்காலத்தைக் குறித்திருக்கவேண்டும் . 
இச்சொல் தற்காலத்து செல்லல் தள்ளல் என்ற இயக்கஞ் 
சுட்டும் உந்து என்ற வினைச்சொல்லென்று கொள்ளற் 


-குறு . 110 


-- நற் , 90 


* 


எழுந்திருக்க என்பதில் இருக்க என்னும் துணைவினை 
யை அசைநிலையெனக் கொண்டனர் சங்கர நமச்சிவாயர் . எழுந்து 
என்னும் இறந்தகால வினையின் காலப்பொருளை அது மாற்றுவதை 
அவர் கருதிலர் . 


47 


புறநானூற்றின் பழைமை 
கிடமில்லை . தன்மையையோ தன்மையை யடுத்துள்ள இடம் , 
பொருள் என்பவற்றையோ பண்டுச் சுட்டிய ‘உந்து என்ற 
ஒரு சுட்டுப்பெயரில் நின்றே அத்துணைவினையைப் பெற் 
றிருக்கலாம் . எந்து , எந்த , அந்தில் , அந்த , அந்தோ முதலிய 
சொற்களிற் , சில இலக்கியத்தினுள்ளும் , சில வழக்கிலும் 
பயின்று வருகின்றன . உகரச்சுட்டுப் பிற்கால வழக்கில் 
வீழ்ந்து போயினமையால் உந்து என்ற சுட்டும் மாய்ந்து 
போயிருக்கலாம் . 


கால 


திரவிடமொழி ஆராய்ச்சியாளரிற் சிலர் பண்டைத் திர 

விட வினைச்சொற்களில் இறப்பு , எதிர்வு 
உந்து விகுதி 
யின் பிறிதோர் 

என்னும் 

இருகாலக்குறிகளே அமைந் 
உற்பத்தி . திருந்தனவென்றும் திரவிடர் ஆரியரோடு 

ஊடாடியதிற் பின்னேயே திரவிடமொழி 
களில் நிகழ்காலவினை யொன்று நிர்மிக்கப்பட்டதே 

தன்றும் 
முடிவு செய்துள்ளார் . ஆநின்று , கின்று , கிறு என்னும் நிகழ் 

இடைநிலைகள் பிற்காலத்துதித்தனவே யாமென்பது 
அவர் கொள்கை . இவை தோன்று முன்னரே இறந்த காலத் 
தைக் குறிக்க து விகுதியும் எதிர்காலத்தைக் குறிக்க உம் 
விகுதியும் தமிழர் உபயோகித்தனரென்றும் அன்னார் தீர்மா 
னப் படுத்தினர் . வினையின் காலக்குறிகளைக் குறித்து ஒன்றே 
னும் தொல்காப்பியர் கூறவில்லையெனினும் வினைச்சொல் முக் 
காலமும் காட்டுமென்று அவரே கூறியிருப்பதனால் அவர் 
காலத்து நிகழ்காலவினை நிகழ்ந்திருந்ததென்றே கூறவேண் 
டும் . பண்டைத்தமிழில் வினைப்பகுதியடியில் சிற்சில வேறு 
பாடுகளை இயற்றி இறப்பையும் எதிர்வையும் காட்டிப்போந்த 
னர் . தமிழில் அநேக வினைகள் ‘ பகுதி உருவத்திற்றானே பயி 
லக்காண்கின்றோம் . இவையே நிகழ்காலம் குறித்திருக்கலாம் . 
அவையாவும் வினைத்தொகையெனக் கருதப்பட்டு முக்கா 
லத்திற்கும் பொதுவெனக் கொள்ளப்பட்டன . நிகழ்வு 
தனியாகக் காலக்குறியீடு பெற்றுக்கொள்ளாதிருந்ததற்கும் 
தக்க காரணம் இல்லாமற் போகவுமில்லை . நுணுகி ஆராய் 
ந்து பார்க்கின் , காலம் எல்லாம் இறப்பு , எதிர்வு என்னும் 


48 


புறநானூற்றின் பழைமை 


இருகூறுபாட்டினுள் அமையக்காண்போம் . 

காலம் 
நிலைத்து நில்லாது எஞ்ஞான்றும் ஓர் நதி போலப் பாய்ந்து 
செல்லுவதாதலினால் அதன் நடுவண் நிகழ்வென்னும் ஒரு 
சிறுகோட்டை நீக்கின் அக்கோட்டின் முன்னுள்ள வெல்லாம் 
இறப்பின்பாலும் பின்னுள்ளவெல்லாம் எதிர்வின்பாலும் 
சென்று அடங்கிவிடும் . இறப்பு எதிர்வுகளினால் நெருக் 
குண்டு நிகழ்வாய காலம் தன் பரிமாணம் அறவே குறுகி 
மாய்ந்துபோகக் காண்போம் . 


நிகழ்வு 


இறந்தகாலம் . 


எதிர்காலம் . 


. 


. 


உம் 


இறந்தகாலம் எதிர்காலம் போலத் தமிழில் நிகழ் 
காலம் அத்துணை வந்து பயிலா மைக்கு இவ்வுண்மையே 
அடிப்படையாய காரணமாயிருக்கலாம் . ஆயினும் தத்துவ 
ஆராய்ச்சி ஒருபுறமிருக்க , உலகநடை மொழியுள் நிகழ்காலக் 
குறியீடு ஏற்படவுந் தக்க காரணமுண்டு . திரவிடர் நிகழ் 
காலத்தை இறப்பு எதிர்வு என்னு மிருகாலத்தின் உறழ்ச்சி 
யெனக் கொண்டு அவ்விரண்டையும் சுட்டிய விகுதிகளைப் 
புணர்த்தி இடையிலுள்ள நிகழ்வைக் குறித்திருக்கலாமே . 

என்னும் எதிர்காலக் குறியையும் து என்னும் 
இறந்தகாலக் குறியையும் சேர்த்து உந்து என்றாக்கிப் 
பண்டுள்ளார் நிகழ்காலக்குறி யமைத்திருக்கலாமென்று ஒரு 
சாரார் கூறவும் இடமுண்டு . ஆயினும் , உந்து என்னு 
மொழி இவ்வாறு தித்தது தானோவென்பது பெரிதும் ஐயப் 
பாட்டிற்கிடமே . மொழிவளர்ச்சிப் போக்குள் இத்துணைக் 
கருதலமைந்த கருவிகளை மக்கள் கையாடினரென்பது 
பொருந்தாது . அதுபற்றி உந்து என்னும் விகுதியை ஒரு 
முழுச்சொல்லெனக் கொள்வதே ஏற்புடைத்து . 
வினைச் சொல்லின் காலக்குறிகளைக் கூறியவிடத்து 

அவற்றைக் குறித்துச் சில ஆராய்ச்சியா 
சில வினை விகுதி 

ளர் செய்துள்ள முடிவையும் எடுத்துக் 
டைநிலைகளின் 
பண்டை யுருவம் . கூற வேண்டிய தவசியமே . கின்று என் 

னும் நிகழ்கால இடைநிலை , து என்னும் 


புறநானூற்றின் பழைமை 

49 
இறந்தகாலம் சுட்டும் விகுதி , இவற்றின் உற்பத்தியைக் 
குறித்து அவர் சில அபிப்பிராயங்களை வெளியிட்டி 
ருக்கின்றனர் . டாக்டர் "கிரால் , டாக்டர் குண்டர்ட்டு 
முதலிய ஆசிரியர்கள் கின்று என்பதனை க் + இன்று எனப் 
பிரித்து க் எதிர்காலம் சுட்டுவதென்றும் அதனை நிகழ்கால 
மாக்க இன்று என்னும் சொல் சேர்க்கப்பட்டதென்றும் 
கூறுகின்றனர் . டாக்டர் கிற்றல் செய்து என்பதில் 
வரும் து வ்விகுதி முன்னிலைச் சுட்டாம் ‘ உது என்பதன் 
சிதைந்த உருவமே யென்று கூறுகின்றனர் . தமிழ்ப்பண் 
டை இலக்கியங்களில் வரும் ஆகின்று , ஓடின்று என்ப 
வற்றிற்கு ‘ ஆகிற்று , ஓடிற்று என்னும் இறந்தகாலப் 
பொருளை உரையாசிரியர் பலர் தந்திருக்கின்றனர் . ஆயின் 

" பருவம் காணது பாயின்றான் மழையே " அகம் . 85 . 
என்னுமடியில் வரும் ‘பாயின்றால் என்பதற்கு அந்நூலுரை 
யாசிரியர் ‘பரவாநின்றது என்ற நிகழ்காலப்பொருள் தரு 
வதையும் நாம் கவனிக்கவேண்டும் . இவ்வாறு இன்று என் 
னும் சுட்டுப்பெயர் வினைச்சொல்லொடு வந்து நிகழ்காலம் 
குறிக்குமாயின் உந்து என்னும் சுட்டுப்பெயரும் அவ் 
விதமே நிகழ்காலம் குறித்திருக்கலாமென உணரக்கிடக் 


கின்றது . 


இவ்வாறன்றி , ஆநின்று மருவியும் ஆகின்று வந் 
திருக்கக்கூடும் . இதில் வரும் ஆ செய்யா என்பதில் 
வந்த ஆ ப் போல இறந்தகால வினையெச்சக்குறியே . இத 
னோடு ‘ நின்று என்னும் மொழியைப்புணர்த்தி நிகழ்கால 
வினைகளை யமைத்துக் கொண்டனர் என்னலாம் . இவ் ஆ 
என்பதேயன்றி வா , போ என்பவை போல ஆ என்னும் 
வினைப்பகுதி ஒன்றுண்டு. இதற்கு இறப்பும் , எதிர்வும் 
இருவிதத்திற் சமைத்துக்கொண்டனர் . 
பகுதியடி 

இறப்பு 

எதிர்வு 
( பழைய ) ஆஇ ( ஆய் ) : ஆஉம் ( ஆம் ) 
( ( புதிய ) 

ஆகும் . 
| 

போ இ ( போய் ) போ உம் ( போம் ) 
( (புதிய ) 
7 


போ . (பழைய ) 


* போகி 


போகும் . 


50 

புறநானூற்றின் பழைமை 
இதுபோன்றே ஆநின்று பிறிதோர் உருவத்திலும் 
நிகழ்ந்திருக்கலாம் . 
ஆநின்று 

செய்யாநின்று 
ஆகிநின்று 

செய்யாகிநின்று 
ஆகின்று 

செய்யாகின்று 
கின்று என்ற உருவம் பெற்ற அளவில் இடைநிற்கும் 
னகரவொற்றுக் கெட்டு அது கிறு என வரவும் வினைப் 
பகுதியடியோடுதானே சேர்க்கவும் பெற்றதென்றும் கூற 
லாம் . செய்கின்ற என்பது செய்கிற என்று குறுகுவது 
மியற்கையே . 

இப்பிற்கால மாற்றுருவங்களில் வரும் ஆ கு என் 
பன முற்காலத்தில் அவை தந்த இறப்பு , எதிர்வு என்னும் 
காலப்பொருளை முற்றுமிழந்தன . நிகழ்கால 

நிகழ்கால இடைநிலை 
யைக் குறித்த பவணந்தி சூத்திரத்தில் 

ஆநின்று , கின்று . கிறுமூ விடத்தின் 
என்னுமடி அவ்விடைநிலைகள் எழுந்த காலத்தை வரலாற்று 
முறையிற்காட்டும் தொடரென்றே சொல்லலாம் . 

செய்து என்ற சொல்லில் இறந்த காலம் காட்டும் 

இடச்சுட்டுப் பெயரின் உருவமாகிய உது என்பதன் 
மரூஉவே யென்று டாக்டர் கிற்றல் கூறுவது அத்துணைப் 
பொருத்தமாகத் தோன்றவில்லை . எல்லா திரவிடமொழிக் 
கண்ணும் உது உந்து என்பன நிகழ்காலம் குறித்து நிற் 
கும் விகுதியென முன்னமே காட்டப்பட்டது . செய்குதும் 

பண்டைத்தமிழிலுங்கூட நிகழ்காலத்தையோ 
எதிர்காலத்தையோ காட்டினதே யொழிய இறந்தகாலம் 
சுட்டினதே இல்லை. பிற்காலத்திற் காலப்பொருள் பிறழ்ச்சி 
யுற்றதெனக்கூறினல்லது அன்னார் மதத்தைத் தாபிக்க இய 


என்பது 


லாது . 


எவ்விதம் நோக்கினும் , நிகழ்காலத்தைக் குறிக்கத்தக்க 
இடைநிலை , விகுதிகள் முதன் முதல் இல்லாதிருந்தமையால் 
முழுச்சொற்களையே துணைவினையாகக்கொண்டு நிகழ்காலம் 


புறநானூற்றின் பழைமை 

51 
காட்டியிருத்தல் வேண்டும் . முழுச்சொற்றுணைக்கொண்டு 
பிறகாலங்களையும் குறித்துள்ளாரென்று முன்னரே காட்ட 
லாயிற்று . அதேபோல் நிகழ்காலத்தையும் இறந்தகால 
வினையில் நின்றும் செய்தமைத்துக் கொண்டனரென்பது 
கொள்ளத்தக்கதேயாம் . 
முதனிலைவினை இறப்பு 

நிகழ்வு 
செய் செய் + ஆ 

செய்யா + நின்று 
= செய்யா 

= செய்யா நின்று 
செய் + ஊ 

செய்யூ + உந்து 
= செய்யூ .. செய்யூந்து 

= செய்யுந்து . 


இவ்வுந்தீற்று வினைமுற்றுக்களை எடுத்துக்கையாண்ட 

கோவூர்கிழார் ஆதிய ஏழுபுலவர்களும் காலத் 
கோவூர்கிழார் தால் தொல்காப்பிய முனிவர்க்கு முந்தினவர் 
காலம் : அவர் களென்று கோடலில் ஓர் இழுக்குமில்லை . 
செய்யுளின் 
சொல் நடை 

அன்னார் இயற்றிய செய்யுட்களின் நடையை 
யால் . 

நோக்கினும் அச்செய்யுள் - எல்லாம் மிகப் 

பழைய இலக்கியத்தொகுதியின்பாற் படுவன 
வேயாம் . ஆரியச்சொற்பிரயோகமே இச்செய்யுட்களில் 
இல்லையென்று கூறலாம் . உலகு ‘திசை மணி போன்ற 
சொற்கள் சிலசெய்யுளில் வந்துளவேனும் 343 , 352 , 384 , 
395 , 396 என்ற எண்களுள்ள பாடல்களெல்லாம் ஆரியக் 
கலப்பில்லாச் செந்தமிழ்ச் சொல்வளன் பொருந்தியன . 
டாக்டர் கால்டுவல் கூறியவாறு தமிழோடு ஆரியக்கலப்பு 
இருபடித்தாய் நிகழ்ந்துள்ள தெனக் கூற இடமுண்டு . உல 
கம் முதலிய வடமொழிச் சொற்கள் தமிழில் முதற்கண் 
புகுந்து தம்முருவிற் பெரிதும் வேற்றுமையடைந்துள்ளன 
வாம் . தமிழ் எழுதாமொழியாய் நிகழ்ந்தகாலை இவை வந்து 
செறிந்தனவென்பது அவரது கொள்கை . அதனுண்மையை 
இங்கு ஆராயவேண்டிய ஆவசியமின்று . ஆரியச்சொற்கள் 
தம்முருவில் மாறுபடாது தற்சமம் என்னலாம் விதத்திற் 
பிற்காலத்துத் தமிழில் வந்து புகுந்தன பல . இவற்றின் 


அளந்துமதி 
52 

புறநானூற்றின் பழைமை 
வேறுபாடில்லா ஆரிய உருவமே அச்சொற்களின் புதுவர் 
வைக்காட்டுமென்னவும் கொண்டனர் . இவர் கூறும் இப் 
பொதுவுண்மை கொண்டு நோக்கினும் நாம் ஆராய எடுத்துக் 
கொண்ட 11 செய்யுட்களிலும் 5 பாடல்களில் தனித்தமிழே 
இயல்வதாகவும் எஞ்சிய 6 பாடல்களில் ஒன்றிரண்டு ஆரியச் 
சொற்கள் உருமாறிப் பயின்று . வந்திருப்பதாகவும் காண 
லாம் . ஆதலான் இவற்றைப் புறநானூற்றின்கண் திரட்டப் 
பட்டிருக்கும் 400 செய்யுட்களிலும் மிகப்பழைமை வாய்ந்த 
பகுதியிற் சேர்ப்பது ஒருவிதத்தானும் 

வழுவாகாது . 
சொல் நடை பற்பல காரணச்செறிவால் மாறுதலடைவ 
தா தலினால் அது நமக்குக் கர்ல நிச்சயத்திற்கு ஒரு சிறந்த 
வழிகாட்டியாய் அமைவதற்கிடமின்று . எனினும் , பொது 
வாய் நோக்குமிடத்துச் சொல் நடையில் நின்றும் ஒரு செய் 
யுளின் புதுமை பழைமைகளை ஒருவாறு ஊகித்தறியலாம் . 
தமிழணங்கின் மேனியில் வடமொழி அணிகள் ஏராள 
மாகப் பூணவந்தது தமிழர்களின் பிற்கால ஜீவிதத்தில் நிகழ்ந் 
ததே யாதலினால் வடமொழிச் சொற்கள் புகுந்த செய்யுட் 
களையெல்லாம் பிற்காலச் செய்யுட்களெனக் குறியீடு செய் 
யின் குற்றமாமர் ? தனித்தனிச் செய்யுட்களை நோக்கி 
இங்ஙனம் கூற வியலாதாயினும் ஒரு புலவரின் செய்யு 
ளனைத்தும் ஆரியக் கலப்பைப் பெரும்பாலும் காட்டா 
தொழியின் அப்புலவரின் பழைமைக்கு அதனையும் ஓர் 

காலாகக் கொள்ளலாகாதா ? ஆரியச் சொற் 
களின் கலப்பையே அளந்தறிகோலாகக்கொண்டுப் பண் 
டைத்தமிழ் நூல்களை அளந்து நோக்குங்கால் அந்நூற் 
றொகுதி முக்கூறாய்ப் பிரிவடையக் காண்போம் . 


அவையாவன: 


( i ) ஆரியம் கலவாத் தனித்தமிழ்ச் சொற்களால் யாக் 
கப்பட்ட செய்யுட்கள் . 

( ii ) ஆரியச்சொல் உருமாறிக்கலந்த தமிழ்ச்சொற் 
களால் யாக்கப்பட்டவை . 


புறநானூற்றின் பழைமை 

53. 
(iii ) ஆரியச்சொல் உருவ வேறுபாடுறாது கலந்த 
தமிழ்ச்சொற்களால் யாக்கப்பட்டவை . 
நாம் ஆராய எடுத்துக்கொண்ட செய்யுட்கள் யாவும் முன் 
னிரு பகுதியினுள்ளமையுமே யன்றிக் கடைப்பகுதியினுள் 
வந்தமையா . 

செய்யுளின் சொல் நடையை நோக்காது அவற்றுள் 
கோவூர் கிழாரின் எடுத்தாளப்பட்டிருக்கும் விஷயங்களைக் 
காலம் : அவர் செய் கொண்டு நாம் ஆராயினும் அவை சேய 
யுளின் பொருட் வொரு பழங்காலத்து வழக்க ஒழுக்கங் 
போக்கால் . 

களைக் 

குறித்துப் பாடப்பட்டனவே 
யாமெனக் காண்போம் . மக்களின் எண்ணங்களும் , உணர்ச்சி 
களும் , மொழிகளும் காலத்தால் , வேற்றுமையடையுமென் 
பது மெய்யே . ஆயினும் , ஒரு மொழியின் மாற்றத்தினைக் 
காட்டிலும் பல்லாற்றானும் மிகப்பலவே யாம் எண்ணங்களும் 
உணர்ச்சிகளும் அடையும் மாற்றங்கள் . மொழி மாற்றத் 
தைத் தகைவதற்கெனவே எழுத்தியன் முறை எனுமொன் 
றெழுந்தது . எண்ணுணர்ச்சிகளின் மாற்றத்தை அவ்வாறு 
கட்டுப்படுத்த ஒரு கருவியும் ஏற்படாததினால் அவை பல 
துறைகளிலு மிறங்கிப் பலவகையாய்ப் பரிணமித்துச் செல் 

இக்காரணம்பற்றி மொழியளவையினும் எண் 
ணுணர்ச்சி யளவையே ஒரு நூலின் புதுமை பழைமையினைக் 
குறைபாடின்றி யுணர்த்தும் . முன்னைய அளவை சிலகால் 
பொய்த்துவிடினும் பின்னையது உண்மை சுட்டலிற் றவறு 
றாது . இப்பிரமாணம் கைக்கொண்டே சரித்திராசிரியர்கள் 
பண்டைய வழக்க ஒழுக்கங்களின் கால நிர்ணயம் கணிக்க 
லாயினர் . அம்முறையினை நாமும் பின்பற்றி நமது ஆராய்ச் 
சிக்கு எடுத்துக்கொண்ட 11 - செய்யுட்களையும் நோக்கின் 
அவற்றுட் கூறப்படுவனவெல்லாம் பண்டை இலக்கியங்களின் 
முதற்படியில் நிற்கத்தக்கனவே யாமெனக் காண்போம் . 
மனிதன் இயற்கைக்கண் படிந்து திளைத்து உயரிய அத 
நெறிப் போக்கொன்றும் மனத்துறாது புலனின்பம் துய்க் 
கும் வாழ்க்கையைத் தானே இச்செய்யுட்களெல்லாம் பெரி 
தெடுத்துப் பாராட்டாநிற்கும் . 


கின்றன . 


54 


புறநானூற்றின் பழைமை 


" திண்டிமில் வன்பாதவர் 
வெப்புடைய மட்டுண்டு 
தண் குரவைச் சீர்தூங்குந்து 
" முண்டகக் கோதை யொண்டொடி மகளி 
ரிரும்பனையின் குரும்பை நீரும் 
பூங்கரும்பின் றீஞ்சாறு 
மோங்குமணற் குவவுத்தாழைத் 
தீநீரோ டுடன் விராஅய் 
முந்நீருண்டு முந்நீர்ப்பாயுந்து ” 
ஒண்டொடி மகளிர் பொலங்கலத் தேந்திய 
தண்கமழ் தேறன் மடுப்ப மகிழ்சிறந் 
தாங்கினி தொழுகுமதி பெரும வாங்கது 
வல்லுநர் வாழ்ந்தோ ரென்ப " 

- புறம் . 24 . 
“ விழவின் றாயினு முழவர் மண்டை 
யிருங்கெடிற்று மிசையொடு பூங்கள் வைகுந்து 
நிணம் பெருத்த கொழுஞ்சோற்றிடை 
மண்ணாணப் புகழ்வேட்டு 
நீர்நாண நெய் வழங்கிப் 
புரந்தோ னெந்தை 
உண்ட நன்கலம் பெய்து நுடக்கவும் 
தின்ற நண்ப லூன்றோண்டவும் 
வந்த வைக லல்லது 
சென்ற வெல்லைச் செல்வறியேனே --புறம் . 384 . 
" குறுமுயலின் குழைச்சூட்டோடு 
நெடுவாளைப் பல்லுவியற் 
பழஞ்? சாற்றுப் புக வருந்தி 

-புறம் . 395 . 
கொழுந்தடிய சூடென்கோ 
வளநனையின் மட்டென்கோ 
குறுமுயலின் நிணம் பெய்தந்த 
நறுநெய்ய சோறென்கோ 

-புறம் . 396 . 
அக்காலத்திற் காட்டுவழிகள் விற்றாங்கித் திரிதரும் கள் 
வரால் நிறையப்பட்டிருந்தமையைக் கீழ்த்தரப்படும் அடிகள் 
நன்றாகக் காட்டும் . 


1 


13 


13 


புறநானூற்றின் பழைமை 


55 


1 . 


புறவே , புல்லருந்து பல்லாயத்தான் 
வில்லிருந்த வெங்குறும்பின்று 

-புறம் . 386 . 
அக்காலத்தில் மணங்குறித்துத் தந்தை கொடானாயி 
னும் போர்வலத்தாற் பெண் கொண்டனரென்பதைக் கீழ் 
வரும் அடிகள் செவ்வனே தெளிவு றுத்தும் . 

“ நலஞ்சால் விழுப்பொருள் பணிந்துவந்து கொடுப்பினும் 
புரைய ரல்லோர் வரையல ளிவளெனத் 
தந்தையுங் கொடாஅ னாயின் வந்தோர் 
வாய்ப்பட விறுத்த வேணி யாயிடை 
வருந்தின்று கொல்லோ 

- புறம் . 343 . 
இச்செய்யுட்களோடு கீழே தரப்படும் சில செய்யுட் 
களை ஒப்பிட்டு நோக்குக . 

" பருதி சூழ்ந் தவிப் பயங்கெழு மாநில 
மொருபக லெழுவ செய்தியற்றே 
வையமுந் தவமுந் தூக்கிற் றவத்துக் 
கையவி யனைத்து மாற்றா தாகலிற் 
கைவிட் டனரே காதலர் .... 
" யாது மூரே யாவருங் கேளிர் 
தீது நன்றும் பிறர்தர வாரா 
நோதலுந் தணிதலு மவற்றோ ரன்ன 
சாதலும் புதுவ தன்றே வாழ்த 
லினிதென மகிழ்ந்தன்று மிலமே முனிவி 
லின்னா தென்றலு மிலமே மின்னொடு 
வானந் தண்டுளி தலைஇ யானாது 
கல்பொரு திரங்கு மல்லற் பேர்யாற்று 
நீர்வழிப் படூஉம் புணைபோ லாருயிர் 
முறை வழிப் படூஉ மென்பது திறவோர் 
காட்சியிற் றெளிந்தன மாகலின் மாட்சியிற் 
பெரியோரை வியத்தலு மிலமே 
சிறியோரை யிகழ்தலதனினு மிலமே --புறம் . 192 . 

டா லம்ம விவ் வுலக மிந்திர 
ரமிழ்த மியைவ தாயினு மினிதெனத் 
தமிய ருண்டலு மிலரே முனிவிலர் 


1 


--புறம் . 358. 


உண் 


56 

புறநானூற்றின் பழைமை 
துஞ்சலு மிலர் பிற ரஞ்சுவ தஞ்சிப் 
புகழெனி னுயிருங் கொடுக்குவர் பழியெனி. 
னுலகுடன் பெறினுங் கொள்ளலர் -- புறம் . 182 . 
வேற்றுமை தெரிந்த நாற்பா லுள்ளுங் 
கீழ்ப்பா லொருவன் கற்பின் 
மேற்பா லொருவனு மவன் கட்படுமே " 

- புறம் . 183 
இவ்வண்ணம் அறத்தாறு , ஜாதிக்கட்டுப்பாடு , நிரம்பிய 
சமயக்கொள்கை முதலியன எடுத்து நுவன்ற பின்னைய 
செய்யுட்களையும் முன்னைய இயற்கை வாழ்க்கைச் செய்யுட் 
களையும் தூக்கி நோக்கின் அவை தம்முள் சில நூற்றாண் 
டாவது இடையீடுபட்டிருக்கவேண்டுமென்று முடிக்கலாம் . 
இவற்றை விரவிக் கோத்து ஒரு தொகை நூலாகத் தொகுத் 
தார் சரித்திராசிரியரல்லர் . ஆதலின் அவற்றின் காலக்குறி 
களைச் சிறிதும் எண்ணாது கை நழுவ விட்டனர் . செய்யுட் 
களின் இலக்கண ஒற்றுமை வேற்றுமை ஒன்றனையே கருவி 
யாகக் கொண்டு செய்துள்ள தொகை நூலே இது . புறநானூற் 
றின் தற்கால இலக்கிய ஒழுங்கு சரித்திர ஆராய்ச்சிக்குப் 
பெரிதும் மலைவூட்டும்படி அமைந்துள்ள தென்று கூறல் மிகை 
யாகாது . சரித்திர ஆராய்ச்சியாளர் தொகை முறையைத் 
தூரத்தள்ளிவிட்டு சொல்நடை , பொருட்போக்கு , கிடைத் 
தற்குரிய அகப்புறச்சான்றாகிய சரித்திரக் குறிப்பு என்பன 
வற்றால் இவற்றைக் காலவரையறையுட் பெய்து முறைப் 
படுத்திக்கொள்ள வேண்டியது பெரிதுமவசியம் . * இது நிற்க . 
எடுத்துக்காட்டிய 11 செய்யுட்களிற் கூறப்பெற்றனவாய 
இயற்கைவாழ்க்கைக் குறிப்பினின்றும் அவை புறநானூற் 


* பண்டைக்காலத்துத் தமிழகத்தில் வாழ்ந்திருந்த அரசர் , 
புலவர் முதலாயினாரின் சமகால வரிசைப்பட்டிகை ( Synchro 
nistic Table ) ஒன்று இப்பொழுது எழுதப்பட்டு வருகின்றது . இப் 
பட்டிகையினுள் வந்தமையும் புலவரும் அரசரும் பத்துத் தலை முறை 
யளவு ( அதாவது 250 வருடங்களாக ) தொடர்ச்சியுற வாழ்ந்திருந்தா 
ராவர். தொகை நூற் செய்யுட்கள் பற்பலகாலங்களில் இயற்றப்பட் 
டன வென்பதற்கு இதுவே தக்க சான்றாம் . 


புறநானூற்றின் பழைமை 


57 ) 


காலம் : 


ஜச் செய்யுட்களின் முற்பகுதியைச் சேர்ந்தனவென்று 
தா பிக்கத் தடையென்னை ? அங்ஙனமாயின் , அவற்றின் 
சொல் நடையில் பண்டை மொழிவழக்காறொன்று புகுந்து 
கிடப்பது ஆச்சரியம் தரத்தக்க தொன்றன்று . 

சங்கப்புலவர்களென்று கொண்டாடப்படுவாரிற் 
கோவூர் கிழா 

பரணர் . மிக்க பழைமை வாய்ந்துள்ளா 
ரின் ரென்பது யாவர்க்கும் 

ஒப்பமுடிந்த 
சமகாலத்தவரின் 

முடிவே . இவர் சோழன் உருவப்பஃறே 
பழைமையால் . 

ரிளஞ்சேட்சென்னியைப் பாடியவர் .. 
இவ் உருவப்பஃறேரிளஞ்சேட்சென்னி கரிகாலசோழன் 
தந்தையெனப் பொருநராற்றுப்படை 130 - ல் “ உருவப் 
பஃறே ரீளையோன் சிறுவன் 

வந்துள்ளமையாக 

பால் 
வெளியாம் . உருவப்பஃறேரிளஞ்சேட் சென்னியின் மகளும் 
கரிகா எனது சகோதரியுமான சோணையை சேரன் செங் 
குட்டுவனது தந்தை மணந்தனனென்பதற்குச் சிலப்பதி 
காரம் - சான்று! பகர்கின்றது . சேரன் செங்குட்டுவன் 


- என 


* 


பாணர் , கோவூர்கிழார் இவரது காலநிர்ணயம் சிலப்பதி 
காரத்தைக் கொண்டு செய்துமுடிக்க வியலுமாவென்று சிலர் ஐயுறக் 
கூடும் . சிலப்பதிகாரம் புறநானூற்றுக்குப் பிற்போந்த நூலே 
யாயினும் அதிற் கூறப்பட்டிருக்கும் சிற்சில பரம்பரை விஷயங் 
களைச் சரித்திர உண்மைகளென ஒப்புக்கொள்வது தற்கால சரித்திர 
ஆராய்ச்சியாளர் முறைக்கு முரணாகாது . எனினும் அவ்வுண்மை 
கள் ஒரு காவிய நூலின்னுள்ளேறித் தம்மியலிற்றிரிந்து போயின 
மையால் , அவற்றை அசைவற நாட்டப்படும் எனைச்சரித்திர 
வுண்மைகளோடு சேர்த்தெண்ணச் சிலர் திகைப்பது இயற்கையே 
யாம் . அன்னார்க்கு வேறொரு வழியிலும் பாணர் கோவூர்கிழார் 
முதலாயினாரின் மிக்கடுத்த காலத்தை எடுத்துவிளக்க முடியுமென் 
றெண்ணுகிறேன் . கரிகால் வளவனுடைய தந்தை உருவப்பஃறே 
ரிளஞ்சேட் சென்னியைப் பாடியவர் பரணர் ; கோவூர் கிழாரோ 
கரிகாலனுடைய மக்கள் நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி முதலாயினாடைப் 
பாடியவர் ; இதனால் பாணர் காலத்திற்கும் கோவூர்கிழார் காலத் 
திற்கும் இடையீடு இரண்டு தலைமுறை யளவேயாமென்பது தெளி 
வாம் . 

8 


58 


புறநானூற்றின் பழைமை 


காலத்தில் புகாரில் அரசுபுரிந்த சோழன் நலங்கிள்ளி 
சோழன் கரிகாலனுடைய மகனென ஆகிக்கலாம். இவன் 
செங்குட்டுவனுடைய மைத்துனனென்று சிலப்பதிகாரம் 
நீர்ப்படைக் காதையில் , 
" மாடல மறையோன் மன்னவற் குரைக்குநின் 
மைத்துன வளவன் கிள்ளியொடு பொருந்தா 
வொத்த பண்பின ரொன்பது மன்ன 
ரிளவரசு பொறாஅ ரேவல் கேளார் 
வளநா டழிக்கு மாண்பின ராதலி 
னொன்பது குடையு மொருபக லொழித்தவன் 

பொன்புனை திகிரி யொருவழிப் படுத்தோய் " 
எனவரும் அடிகளால் அறியலாம் . இதனாற் சோழன் நலங் 
கிள்ளியைச் செங்குட்டுவனுடைய மாமன் கரிகாலசோழ 
னது மகனெனக் கூறுதல் பொருத்தமேயாம் . கரிகால 
சோழன் மகனாய நலங்கிள்ளியைப் பாராட்டிப் பல பாடல் 
கள் புனைந்துள்ளார் கோவூர் கிழார் . இதனால் கோவூர் 
கிழாரின் காலமும் பரணரது காலமும் இரண்டு தலைமுறை 
யளவே இடையீடுபட்டிருக்கவேண்டுமெனச் சொல்லலாம் . 
இவ்விருபுலவர்களையும் ஒரு நூற்றாண்டினுள் ளிசைத்துக் 
கொள்ளுதல் எவ்விதத்தினும் இழுக்காகாது . கோவூர் 
கிழார்க்கு இரண்டு தலைமுறை முந்தினவரான பரணரும் 
இவ்வுந்தீற்று வினைமுற்றுப். பிரயோகத்தைக் 

கையாடி 
யுள்ளாரென்று புறம் . 343 , 352 - ஆம் பாடல்கள் காட்டும் . 
நமக்குக் கிடைத்திருக்கும் சங்கநூற்றொகுதியின் முற்பகுதி 
யைச் சேர்ந்த பாடல்கள் சிலவற்றுள் உந்தீற்று! வினைமுற்று 
வந்து பயின்றிருப்பது அப்பிரயோகத்தின் பழைமையினை 
நன்கு வலியுறுத்தும் . 
முற்கூறிப்போந்த நியாயங்களைத் திரட்டி ஒரு வழிப் 

படுத்து நோக்கின் தொல்காப்பியம் இயற் 
முடிவுரை . றப்பெற்ற காலத்திற்கு முன் தானே இவ் 

வுந்தீற்று வினைமுற்றுப் பிரயோகம் தமி 
ழகத்தில் வழங்கிப் பின்னர் அருகலுற்று மாண்டுபோயிற் 


புறநானூற்றின் பழைமை 

59 
றென்றே முடிவு செய்ய வேண்டியதாகின்றது . இம்மொழி 
வழக்காற்றைக்கொண்டு தொல்காப்பிய நூலின் காலநிர் 
ணயம் செய்வது உசிதமாகுமே தவிர , தொல்காப்பியத்தை 
முன்னூலெனக் கூறி இதனைப் பிற்போந்த வினைமுற் 
றுப் பிரயோக விசேடமென ஒதுக்குதல் ஒருவகையானும் 
செல்லாது . தொல்காப்பியம் தற்காலம் நிகழும் சங்கவிலக் 
கியங்களுக்குப் பின்னுதித்த இலக்கண நூலெனக் காட்டத் 
தக்க பல அகச்சான்றுகளைத் தன்னுட்டாங்கி நிற்பினும் 
அவற்றில் ஒன்றனை மட்டும் இங்குச் சுட்டுகின்றோம் . 
" முன்னிலை சுட்டிய வொருமைக் கிளவி 
பன்மையொடு முடியினும் வரைநிலை யின்றே 

யாற்றுப்படை மருங்கிற்போற்றல் வேண்டும் " 
என்பது அந்நூல் , சொல்லதிகாரம் , எச்சவியல் 455 - வது 
சூத்திரம் . ஆற்றுப்படைச் செய்யுளின்கண் நிகழும் ஓர் 

வழுவமைக்க எழுந்ததாகும் இச்சூத்திரம். முன் 
னிலை 

சுட்டிய வொருமைச்சொல் பன்மைகொண்டு முடி 
யினும் ஆற்றுப்படைச் செய்யுளில் வரைந்து ஒழிக்கத் 
தக்கதன்றென்பது இதன் கருத்து . இதற்கு மலைபடு 
கடாத்தினடிகளை எடுத்து உதகரிக்கின்றார் இளம்பூர 
ணர் . 

இதனால் மலைபடுகடாம் * போன்ற ஆற்றுப் 

செய்யுட்களி லடைந் திருக்கும் வழுவெனத் 
தோன்று மொன்றைக் கண்ணுற்று அதனை அமைக்கச் 
சூத்திரம் இயற்றினர் தொல்காப்பியர் என்று கொள்ள 
வேண்டுமே தவிர ஆற்றுப்படைச் செய்யுட்கள் எழு 
முன்னமே அவற்றுள் வரற்பாலதாய வழுவையுஞ்சுட்டி 
அதனை அமைக்கும் முறையையும் வகுத்தார் தொல்காப் 
பியர் எனக்கூறல் எங்ஙனம் பொருந்தும் ? மலைபடுகடாம் 
போன்ற கடைச்சங்கச் செய்யுளைக்கொண்டு தொல்காப் 
பியர் நூல் இயற்றிலர் ; கடல்கோளால் மாண்டுபோயின 
சில 

ஆற்றுப்படைச் செய்யுளக்கொண்டே அன்னார் 


வகை 


. 


படைச் 


பொருநராற்றுப்படையிலும் பெரும்பாணாற்றுப்படையிலும் 
இவ்வழு வந்து அமைவுற்றிருப்பதனைக் காணலாம் . 


. 


60 


புறநானூற்றின் பழைமை 


இலக்கணம் புனைந்தாரெனச் சிலர் கூறலாம் . இக்கூற்றால் 
தொல்காப்பியத்தின் பழைமையும் பெருமையும் பெருகிவிடு 
மென்பதே அவரது உட்கிடை . ஆயின் , உண்மையில் அது 
தொல்காப்பியம் என்னும் சிறந்தவோர் இலக்கண நூலை 
இலக்கிய அடிப்படை யில்லா ஒரு ஆகாயமாளிகை யாக்கி 
வைக்கின்றது . இதனால் அந்நூலடையும் மேம்பாடு யாது 
மில்லை . அன்றியும் , வடமொழியில் பாணினியின் சிறந்த 
இலக்கணம் தோன்று முன்னரே , கார்க்கியர் , சாகடாயனர் 
முதலிய இலக்கண ஆசிரியர்களது நூல்கள் எங்ஙனம் 
வழங்கிப் பின்னிறந்து பட்டனவோ அங்ஙனமே தொல்காப் 
பியமென்னும் விரிவுடையதும் வட்மொழிப் பயிற்சியைச் 
செவ்வனே காட்டுகின்றதுமான இலக்கண லொன் 
றுதித்த அளவில் சங்க விலக்கியங்களைத் தரத்தக்கனவாய் 
நிலவி யிருந்த தனித்தமிழ் இலக்கண நூல்கள் மாண்டுபோ 
யிருக்கலாம் . கடல்கோள் எனவொன்று வேண்டப்படாதே 
பண்டை யிலக்கணங்களும் இலக்கியத்துட் சிலவும் மாண்டு 
போயிருக்கக் காலப்பழைமை யொன்றே போதும் . ஒலையில் 
எழுதப்பட்டவை செப்பேடுகளிற் பொறிக்கப்பட்டவை 
யாகா . நூதனமாகப் பிரதிசெய்து கொள்ளாவிடின் 

ஒரு 
சுவடி 500 வருடம் தான் - நிலைத்து நிற்குமோ வென் 
றையுறலாம் . 

தொல்காப்பியம் என்னும் பேரிலக்கணம் 
ஒன்று தோன்றியகாலை அதன்முன் வழங்கிய சிற்றிலக் 
போற்றுவாரின்றி 

மாண்டு 

போயின 
வென்று கொள்வதே தமிழ் மொழியின் சரித்திரத்திற் 
கும் தமிழ் இலக்கிய சரித்திரத்திற்கும் பொருத்தமான 
முடிவாம் . இதற்குத் தொல்காப்பியச் சூத்திரங்களும் 
பலவிடங்களில் சான்று பகரா நிற்கும் . என்ப மொழிய 
என்று முடியும் , சூத்திரங்களைத்தான் 
வர் ஆசிரியர் 

எனச் சில விடங்களில் நச்சினார்க்கினியர் 
பொருளுரைத்து ஆசிரியர் அகத்தியனாரைக் கொண்டுவந்து 
புகுத்த முயன்றுள்ளாரெனினும் , அவ்வாறு செய்ய இடந் 
தராப் பல சூத்திரங்கள் ஆங்குக் காணப்படுகின்றன . “ என்ட 


கணங்கள் 


பல 


. 


என்று 


கூறு 


புறநானூற்றின் பழைமை 

61 
வறிந்திசினோரே " . 

" என்ப உணருமோரே “ என்மனார் 
புலமையோரே " நுண்ணிதி னுணர்ந்தோர் கண்டவாறே 
என்று வரும் தொடர்களெல்லாம் ஆசிரியர் அகத்தியனாரைக் 
குறியாது இலக்கணப்புலமை வாய்ந்த முன்னோரிற் பலரைக் 
குறித்தனவென்றே கொள்ள வேண்டும் . இனி , தொல்காப்பி 
யர் சுட்டும் அவ்விலக்கணப்புலமை வாய்ந்த முன்னோர் வட 
மொழி இலக்கண நூல் வல்லாரோ அல்லது தென்மொழி 
இலக்கண நூல் வல்லாரோ வென்று ஆராய்ந்தறிந்துகொளல் 
வேண்டும் . வடமொழியில் நின்றும் முற்றும் விலகித் தனியே 
நிற்பது தமிழ்மொழி என்பதுவே தொல்காப்பியனாரின் 
மதம் . அவரது நூலின் சொல்லதிகார எச்சவியலொன்றே 
இதனை நன்கு விளக்கி வலியுறுத்தும் . தமிழ்மொழிக்கண் நில 
வும் சொற்களை நான்கெனப் பாகுபாடு செய்து இயற்சொல் 
திரிசொல் திசைச்சொல் என்னும் மூன்றினையும் தமிழ் 
மொழியெனக் கணித்தும் நான்கா வதாய வடசொல் 
என்பதை யிறுதியில் வேறுற வைத்தும் தொல்காப்பியனார் 
கூறியிருப்பதே அவரது கொள்கையைத் தெளித்துக் 
காட்டும் . இங்ஙனம் தமிழைத் தனிமொழியெனக்கொண்ட 
தொல்காப்பியனார் தமிழிலக்கண நூல் இயற்றப்புக்குழி வட 
மொழிவாணரின் மதத்தைத் தமக்கு மேற்கோளாகத் 
தழுவினரென் றுரைப்பது ஒருசிறிதும் பொருந்துவதன்று . 
பொருளதிகாரம் களவியலில் என்மனார் புலவர் என்னும் 
தொடர் பலசூத்திரங்களில் வரக்காண்கின்றோம் . இவை 
யெல்லாம் வடமொழி யிலக்கண ஆசிரியர்களைக் குறித்தன 
வென்று யாரேனும் உரைப்பரோ ? அதனால் தொல்காப்பியர் 
தம் நூலுள்ளே குறிக்கும் புலவரெல்லாம் அவரது காலத் 
திற்கு முன் தமிழகத்தில் நின்று விளங்கிய தமிழறிஞரே 
யாவர் . அன்னார் நூல்கள் யாவும் காலக்கணக்கன் வாய் 
ப்பட்டொழிந்தனவென்று 

கொள்வதே 

புத்திக்கும் 
உண்மைக்கும் பொருத்தமாய முடிவு . 


மதராஸ் லா ஜர்னல் பிரஸ் , மயிலாப்பூர் . 


மொழி அட்டவணை . 


பண்டை , 


அ . 
அகத்தியம் , 23 
அகத்தியனார் , 60, 61 
அகம் ( அகநானூறு ) , 32 , 39, 40 , 

41 
அகராதி , 2 
அமைதி-இலக்கண , 1 , 2 , 3 
அளவை எண்ணுணர்ச்சி , 53 

மொழி , 53 


இலக்கண ஆசிரியர் , 43 , 60 

20 
வடமொழி , 61 
சரித்திரம் , 42 
நூல் , 24 , 39 , 60 , 61 

நூலார், 7 , 29 , 39, 42, 44 , 45 
இலக்கணம் , 5 , 6, 21 , 24 , 43 , 60 
இலக்கியத் தொகுதி , 51 , 53 

பண்டை , 46 
லக்கியம் , 7 , 8, 46 
இழிவழக்கு , 22 
இளம்பூரணம் , 32 


. 


உத்சு 


37 , 


. 


. 


ஆநின்று , 47 , 49 , 50 
ஆராய்ச்சி , 16 , 25 
தத்துவ , 48 
சரித்திர , 56 
ஆராய்ச்சியாளர் 
திராவிடமொழி நூல் , 10 

மொழி நூல் , 45 
ஆரிய உருவம் , 52 
கலப்பு , 51 
சொற்பிரயோகம் , 51 
ஆரியம் , 52 
ஆற்றுப்படை , 59 
சிறுபாண் , 
பெரும்பாண் 
பொருநர் , 57 


. 


உச்சாரணம் - மொழி , 34 

38 
உத்து , 37 , 38 

37 , 38 
! உந்தீறு , 11 , 17, 20 
உந்து , 1 , 9, 33 , -- 36, 38 , 39 , 

46 , 47 , 48 , 50 
உந்நு , 8 , 9 , 35 
உலகவழக்கு , 26 , 29 
உற்பத்தி -- தெய்வீக , 6 
உறுப்பு - வினைமுற்று , 3 
பாட்டு , 15 

எ . 
எச்சவினை , 20 
எச்சவீறு, 29 
எட்டுத்தொகை, 9 , 100 
எண்ணே காரம் , 19 
எழுத்து -- மெல்லின , 9 

வரிவடிவு , 34 


இடைச்சங்கம் , 23 

சொல் , 12 , 17 , 18, 27 , 28 
இயற்கைச் சாத்திரம் , 4 , 22 
இயற்கைத் தமிழ் , 7 
இயற்சொல் , 26 

9 


64 


மொழி அட்டவணை 


( 


க . 


ஆராய்ச்சிக் குறிப்பு , 56 
ஒரு சிறைப்பெரியனார் , 10 , 22 சரித்திரம் - இலக்கண, 42 
ஒலிக்குந்து , 18 

தமிழிலக்கிய , ( 0 
ஒற்றுமை நயம் , 40 

மொழிகள் , 43 
சித்தாந்தம் - ஒலி நூற் , 34 

பாஷா சாஸ்திர , 4 
கடல் கோள் , 23 , 24, 59 

சிலப்பதிகாரம் , 14, 58 
கடைச்சங்ககாலம் , 23 

சிறுபாணாற்றுப்படை , 28 
கந்தப்பிள்ளை , 10 

சுட்டுப்பெயர் , 47 
கரிகாலன் , 57 

செங்குட்டுவன் , 58 
கருந்தமிழ் , 8 

செந்தமிழ் , 5 , 6 , 7 
கரும்பனூர் கிழான் , 10 

செந்தமிழ்ச் செய்யுள் வழக்கு , 
கருவூர் கதப்பிள்ளை , 10 

29 
கலித்தொகை , 32 , 41 , 42 

செந்தமிழ்ச்சொல் , 51 
கலித்தொகைச் செய்யுள் , ( 4,71) | செய்யுள் வழக்கு , 29 
கன்னடம் , 2 , 4 , 7 , 36 , 38 

சேனாவரையர் , 21 , 43 
கன்னடர் , 5 

சொல் - அசைப்புச் , 14 
காலக்குறி , 48 

ஆரியச் , 52 , 53 
காலம் -- சங்க , 8 , 23 

இயற் , 26 , 61 
செந்தமிழ்க் , 7 

தமிழ்ச், 52 
காவிய நூல் , 57 

திரி , 61 
கிராமிய மொழி, 8 

திசைச் , 61 
கிள்ளிவளவன் , 11 

சொல் நடை , 52, 56 
கிறு 47 , 50 

சொல்ல திகாரம் , 61 
கின்று , 34, 47, 48 , 50 

சொற்கள் - இயற், 25 
குறியீடு , 4 

உந்தீற்று , 19, 25 , 29 
திணைபாலிடக் , 5 

செந்தமிழ்ச் , 51 
குறுந்தொகை , 39 , 40 , 41 
செய்யுட்கள் , 39, 79 , 199, 290 | சோணாடு , 7, 11 

வடமொழி , 52 
கூன் , 13 

சோழன் - உருவப்பஃறேரிளஞ் 
கோள பாணினீயம் , 33 

சேட்சென்னி , 57 
கொடுந்தமிழ் , 7 

குளமுற்றத்துத் துஞ்சியகிள்ளி 
கொள்ன -அபிவர்த்தனவாதக் , 

வளவன் , 11, 18 
4 

நலங்கிள்ளி, 11 , 58 
சமயக் , 56 
கோவூர் கிழார், 10 , 18 , 20, 25, 

26 , 51 , 53 , 56 , 57, 58 


C 


. 


கை 


L. 


( 


சங்க நூற்றொகுதி , 24 
சங்கப்புலவர் , 57 
சரித்திர ஆசிரியர் , 56 


டாக்டர் கால்டுவெல் , 51 
கிரால் , 49 
கிற்றல் , 49 , 50 
குண்டர்ட்டு , 49 


மொழி அட்டவணை 


65 ) 


5. 


/ 


இலக்கிய , 6 
இயற்கை , 6 , 7 
எழுத்து , 6 

பேச்சு , 4 
நிலைக்குந்து , 18 
நூல் - இலக்கண , 5 
நெடுஞ் செழியன் , 10 


தந்நகரம் , 34 
தமிழ் , 4 , 8 , 20 , 33 , 37 

இயற்கைத், 7 
கருந் , 8 
கொடுந் , 7 
நாடு , 26 
பண்டைத், 38 , 47 

பூர்வகாலத் , 7 
தமிழகம் , 7 , 22 , 29, 58 
தமிழர், 7 , 52 

தற்காலத், 34 
தமிழிலக்கண நூல் , 61 
தமிழிலக்கிய சரித்திரம் , 60 
தலைச்சங்கம் , 23 
தற்சமம் , 51 
திரிசொல் , 26 
திருமுருகாற்றுப்படை , 13 


பண்டமாற்று , 3 
பண்டைத்தமிழ் , 50 
பத்துப்பாட்டு , 9 
பரணர் , 10, 21 , 57, 58 
பவணந்தி , 28, 29, 31 , 32 , 41 
பாஷை , திராவிட , 33 

திராவிடமூல , 9 
பிடவூர் கிழான் , 11 
பிரயோகம் - ஆரியச்சொற் , 51 

இடைச்சொற் , 1 
தமிழ்ப், 6 

வினைமுற்றுப் , 8, 25,26 , 29 , 30 
புறத்திணை நன்னாகனார் , 10 
புறநானூறு , 9 , 10, 11 , 13 , 14 , 

15 , 19 , 32 , 34, 39 , 42 , 52 55 , 


துளு, 2 


பண்டை 


தெலுங்கர் , 5 
தெலுங்கு , 2 , 3 , 7 , 36 , 38 
தற்காலத், 38 

த் , 11 
தொகை நூல் , 10 
தொல்காப்பியம் , 22-25 , 60 
தொல்காப்பியர் - னார் , 7 , 15 , 17 , 

20, 21 , 24, 25, 27 , 28 , 51 , 61 


56, 58 


. 


பெயர் - தொழிற், 41 

வினையாலணையும் , 41 , 42 , 44 
பெயரெச்சம் , 12 , 16, 19, 20, 29 
பொருட்போக்கு , 56 
பொருள் கோள் முறை , 19 , 20 
போலிச்சொல் , 27 


ம . 


நக்கீரர் , 11 , 13 , 21 , 22 
நச்சினார்க்கினியர், 21 , 32 , 43 
நலங்கிள்ளி , 11 
நாஞ்சில் வள்ளுவன் , 10 
நாடு- கொடுந்தமிழ் , 7 


மலை , 22 


நிகண்டு , 2 
நியதி - இயற்கைச் சாஸ்திர , 4 

இலக்கண , 2 , 7 
ஓரினம்படையுார், 33 

மூக்கொலி புணர் , 33 
நிலை - இலக்கண , 7 


மங்கலவாழ்த்துப்பாடல் , 14 
மதுரை , 11 
மரூஉ , 6 
மலைநாட்டார், 5 , 26 
மலைநாட்டு வழக்கு , 7 , 8 
மலைபடுகடாம் , 15 
மயொளப் , 2 , 4 , 6, 33 , 38 
மலையாள நாட்டார் , 9 
மலையாளி, 34 


66 


மொழி அட்டவணை 


மாங்குடி கிழார் , 10 
முடிபு - இலக்கண , 16 
முழுச்சொல் , 27 
மொழி -உலக நடை , 6 , 48 

கிராமிய , 8 
தமிழ் , 8 , 60, 61 
திராவிட , 2 , 3 , 5 , 26 , 33 , 35 , 

45 , 50 
மலையாள , 5 , 8 , 9 , 30 , 33 , 

35 
வட , 51 , 52 , 61 
மொழியுற்பத்திக் காலம் , 26 

நூல் , 23 
மொழியளவை , 53 . 

பண்டைத் தமிழ் மொழி , 57 


வாசகங்கள் , 19 
வாட்டாற்றெழினியாதன் , 10 
வாழ்க்கை-தனித்த, 1 
விடை , 3 , 5 
விதிகள் - இலக்கண , 6 
சிறப்பு , 2 

பொது . 2 
வியங்கோள் , 31 
வியப்பு , 9 


வினை-துணை , 50 
வினைச்சொற்கள் , உந்தீற்று , 20 , 

31 , 39, 46 
வினையெச்சம் , 32 , 37 
வினை முடிவு , 15 
வினைமுற்று , 4 , 5 , 18 , 19 , 20 , 

29 
தமிழ் , 4 

மலையாள , 4 
வேற்றுமை , 4 , 8 

உருபு , 4 


வ . 


வழக்கு - இழி . 6 

உலக , 9 
செய்யுள் , 29 
தமிழுலக , 26 
மரூஉ, 6 
வாக்கியம் , 1 , 3 


| றன்னகாம் , 34 


--- 


மதராஸ் லா ஜர்னல் பிரஸ், மயிலாப்பூர் . 


